உங்கள்‌ குடும்பத்தினர்‌ மற்றும்‌ 
நிறுவனத்தினர்‌ அனைவரது 
மேம்பாட்டிற்கான 


ஆன்மிக - பண்பாட்டு இதழ்‌ 


அக்டோபர்‌ 2015 
ஜப்பசி 


விலை ₹10 


a ச a 
2A 


சி ஃஸ2ப) Blogger 


8... ஸ்ரீராமகிருஷ்ண விஜயத்தின்‌ ட்‌ 


. ] 14வது நதசிய இளைஞர்‌ தினச்‌ லி 
செயல்திட்டம்‌ 


சேமிப்பும்‌ சேவையும்‌ சுவாமிஜியின்‌ பெயரால்‌ 


அன்பார்ந்த பள்ளி, கல்லூரி முதல்வர்களே / தொழிலதிபர்களே / பணி மேலாண்மை அதிகாரிகளே / 
ஸ்ரீராமகிருஷ்ண - விவேகானந்த இயக்க அமைப்பாளர்களே, பக்தர்களே! அனைவருக்கும்‌ வணக்கம்‌. 
“மனிதா! எல்லாப்‌ பொறுப்புகளையும்‌ உன்‌ தோள்களின்‌ மீதே சுமந்து கொள்‌. உன்‌ விதியை 
உருவாக்குபவன்‌ நீயே என்பதைத்‌ தெரிந்து கொள்‌' - சுவாமி விவேகானந்தர்‌ 
இதுபோன்ற சுவாமி விவேகானந்தரின்‌ வீரமொழிகளைப்‌ படிப்பதுடன்‌ அவற்றைச்‌ செயல்படுத்த வேண்டும்‌. 
அதற்காக வரும்‌ 2016, ஜனவரி 12, சுவாமிஜியின்‌ பிறந்த நாள்‌ விழாவான தேசிய இளைஞர்‌ தினத்தைக்‌ 
கொண்டாட ஒரு செயல்திட்டம்‌ கடந்த செப்டம்பர்‌ 11 அன்று ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ சிறுகதைப்போட்டி 
பரிசளிப்பு விழாவின்‌ ஒரு பகுதியாகத்‌ தொடங்கப்பட்டுள்ளது. அனைவரும்‌ இதில்‌ பங்கேற்க அழைக்கிறோம்‌. 
1893 -இல்‌ சுவாமிஜி சிகாகோவில்‌ உரை நிகழ்த்தி இந்தியாவின்‌ பெருமையை உலகில்‌ நிலைநாட்டிய தினம்‌ 
செப்டம்பர்‌ 11 என்பது குறிப்பிடத்தக்கது. 
சுவாமிஜி வலியுறுத்திய பொறுப்புள்ள தனிமனிதனை உருவாக்கி, பொது நலனுக்கான சேவையைச்‌ 
செய்வதற்குச்‌ “சேமிப்பும்‌ சேவையும்‌ சுவாமிஜியின்‌ பெயரால்‌” என்ற திட்டத்தின்‌ செயல்வடிவம்‌ இதோ: 
* உங்கள்‌ பள்ளி, கல்லூரி, குடியிருப்பு, தொழிற்சாலை, மருத்துவமனை போன்ற முக்கியமான இடங்களில்‌ 
சுவாமி விவேகானந்தரின்‌ படத்தை அலங்கரித்து வையுங்கள்‌. தினமும்‌ சுவாமிஜியின்‌ செய்தி ஒன்றை எழுதலாம்‌. 
* பாதுகாப்பான ஓர்‌ உண்டியலை சுவாமிஜியின்‌ திருவுருவப்‌ படத்தின்‌ முன்பு வைக்கவும்‌. அந்த உண்டியலில்‌ 
ஒவ்வொருவரும்‌ தினமும்‌ ஒரு ரூபாயாவது செலுத்துமாறு மாணவர்கள்‌ / தொழிலாளிகள்‌ / மருத்துவமனைக்கு 
வருபவர்கள்‌ / பணியாளர்கள்‌ / உங்கள்‌ வீட்டின்‌ அங்கத்தினர்கள்‌ ஆகிய எல்லோரிடமும்‌ இந்தத்‌ திட்டத்தைப்‌ 
பற்றி விளக்கி இந்தச்‌ சேமிப்பில்‌ ஊக்கப்படுத்துங்கள்‌. 
இதனை உங்களுக்கு உகந்த நாளில்‌ தொடங்கி நவம்பர்‌ 30 வரை, மேற்கூறியவாறு சேமியுங்கள்‌. இந்தப்‌ புனிதப்‌ 
பணியில்‌ நீங்கள்‌ ஈடுபட்டுத்‌ தொடங்கியுள்ளதை எங்களுக்குக்‌ கடிதம்‌ / இ-மெயில்‌ மூலமாகத்‌ தெரிவிக்கவும்‌. 
இவ்வாறு சேர்ந்த மொத்தப்‌ பணத்தைக்‌ கொண்டு உங்கள்‌ பள்ளியிலோ, நிறுவனத்திலோ, உங்கள்‌ 
பகுதியிலோ ஏதேனும்‌ ஒரு பயனுள்ள பொதுச்‌ சேவையைச்‌ செய்யுங்கள்‌. உதாரணமாக, இதோ சில பரிந்துரைகள்‌: 
பள்ளிகள்‌ : வகுப்பறை/ நூலகம்‌/ கழிவறை ஆகியவற்றை மேம்படுத்த அந்த நிதியைப்‌ பயன்படுத்தலாம்‌. 
தொழிற்சாலைகள்‌: தொழிலாளர்களின்‌ ஓய்வறை / ஏழைகளின்‌ பிள்ளைகளுக்குச்‌ சீருடை / மருத்துவம்‌ 
உங்கள்‌ பகுதி குடியிருப்புகள்‌: சுற்றுப்புறத்‌ தூய்மை / கோயில்‌ / நீர்‌ ஆதாரங்கள்‌ போன்றவற்றைச்‌ சீரமைக்கலாம்‌. 
இவ்வாறு நீங்கள்‌ செய்த நற்காரியங்களை எழுதி, புகைப்படங்கள்‌ / வீடியோக்கள்‌ போன்ற ஆதாரங்களுடன்‌ 
டிசம்பர்‌ 10-ம்‌ தேதிக்குள்‌ எங்களுக்கு அனுப்புங்‌ 
கள்‌. சிறப்பான நற்காரியங்களைச்‌ செய்த பள்ளி / 
அமைப்பு / தனிநபருக்குப்‌ பரிசுகள்‌ ஜனவரி 12, 
2016 அன்று வழங்கப்படும்‌. 
பொதுத்‌ தொண்டில்‌ மிகுந்த ஈடுபாடுள்ள 
சிறந்த நிறுவனம்‌ / அமைப்பிற்கான பரிசுகள்‌ | அன்பானவர்களே! உங்கள்‌ அனைவரையும்‌ இந்தப்‌ 
முதல்‌ பரிசு ரூ.10,000 | புனிதப்‌ பணியில்‌ ஈடுபட்டுத்‌ தொண்டாற்ற 
அழைக்கிறோம்‌. உங்களது சேமிப்பும்‌ சேவையும்‌ 
உங்கள்‌ பகுதிகளுக்கு நன்மை தருவதோடு உங்க 
ளுக்குப்‌ புண்ணியத்தையும்‌ சேர்க்கும்‌. அத்துடன்‌ 
சேவைக்கான பரிசையும்‌ வெல்ல வாருங்கள்‌. 
இறைப்பணியில்‌ 
சுவாமி விமூர்த்தானந்தர்‌, மேலாளர்‌ 


இரண்டாம்‌ பரிசு - ரூ. 8000 X 2  ரூ.16,000 


மூன்றாம்‌ பரிசு - ரூ.60002 ரூ.12,000 


ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌, 31, ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌ சாலை, மயிலாப்பூர்‌, சென்னை - 600 004. 
>, 098409 97307, 91767 33362, 95660 87690 சாவி: எள்ளளவு அஸ்க: www .chennaimath.org 


THE RAMCO CEMENTS LIMITED 


(formerly Madras Cements Ltd.) 


Auras Corporate Centre, V Floor, 98-A, Dr. Radhakrishnan Salai, Mylapore, 
Chennai - 600 004, India. Tel: +91 44 2847 8666. 
Website: www.ramcocements.in 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ இந ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


மதம்‌ என்பது ஸ்‌ ஓ ஐ கல்வி என்பது 
அ (IID விஜயம்‌ ட்‌ 
ஏற்கெனவே ஏற்கெனவே 
இருக்கின்ற ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின்‌ தமிழ்‌ மாத இதழ்‌ இருக்கின்ற 
தெய்விகத்தை 1 தொகுதி 95 * இதழ்‌ 10 “| பூரணத்துவத்தை 
வெளிப்படுத்துவது. | ஆ அக்டோபர்‌ - 2015 * மன்மத ணா ஐப்பசி மீ” வெளிப்படுத்துவது. 


- சுவாமி விவேகானந்தர்‌ ப உ - சுவாமி விவேகானந்தர்‌ 


சிறுகதைப்‌ போட்டியில்‌ 
இரண்டாவது பரிசு பற்ற கதை 


10 இரண்டணா ஆசை - ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன்‌ 


22 தியானப்‌ பயிற்சி 12 : இப்போதே, 
இங்கேயே, இக்கணமே 
வாழுங்கள்‌!-சுவாமி விமூர்த்தானந்தர்‌ 


- வைகை சாயிதாசன்‌ 


குருதேவரின்‌ ஏழு அபய 


வாக்குகள்‌! -சுபத்ரா கலியபெருமாள்‌ 
26 ஆசிரியர்‌ உலகம்‌: பின்லாந்து கல்வி முறை 


2 - 30 விவேகானந்தரைப்‌ பின்பற்றுபவர்‌ 


- க.ஒப்பிலி அப்பன்‌ 
. ன ச டட களின்‌ சிறப்பு - சுவாமி அபவர்கானந்தர்‌ 
சப்த மாதர்கள்‌ - பூசை. ௪. அருணவசந்தன்‌ 


38 உலகின்‌ போக்கை மாற்றிய 
மாணவர்களே, ஆசிரியர்களே, 14 இந்திய விஞ்ஞானிகள்‌ 
அன்பர்களே, பக்தர்களே! 


புகைப்படப்‌ புதிர்‌: மும்முக மூலவர்‌ 
- தஞ்சை ஜெயபாலன்‌ 
சார்காச்சிக்கு ஒரு தீர்த்த i s 44 மாணவர்‌ உலகம்‌:அப்பாவிட மிருந்து 

, உங்களது கல்வி, சமூகம்‌, ல்‌ தல ல்‌ ல்‌ 
யாத்திரை - ஜோஸப்‌ பெய்டில்‌ ள்‌ ல, த 5 பாடங்கள்‌- டாயின்‌ ரிச்சர்ட்ஸ்‌ 
ஆன்மிகம்‌ சார்ந்த கேள்விகளை 


முதுமையில்‌ இன்பம்‌ - 46 படக்கதை: ராஜகுருவுக்கு சக்கர 


a எங்களுக்கு எழுதி 
க.ஜெயராமன்‌ ரட்‌ ௮ த பப ப ப 
ன்‌ pe டஸ்ட்‌ அனுப்புங்கள்‌. அடுத்த வர்த்தியின்‌ காணிக்கை 
அனனையன்‌ பஞ்சாகன தவம்‌ ம ள்‌ - படம்‌ : டாகோஜூ சிவபிரசாத்‌ 
லி வினா - விடைப்‌ ்‌ ட்ட 
- கே.சரஸ்வதி இதழி சது ம்‌ ள்‌ 
பகுதியில்‌ 'சுவிர்‌” பதிலளிக்க | 50 ஹாஸ்ய யோகம்‌: ஏமாற்றாதே, 
சப்த மாதர்‌ தியானம்‌ ்‌ த 
உள்ளார்‌. - ஆசிரியர்‌ ஏமாறாதே! 
TT, அன்பார்ந்த வாசகர்களே, ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ | | ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ இப்போது ர்லூகா.., வ 
| மற்றும்‌ அதிலுள்ள சிறப்பம்சங்கள்‌, அவை தொடர்‌ | | | ௦௱ என்ற 01௦0 வலைப்பூவிலும்‌ வலம்‌ வருகிறது. (| கற்பக | 
| பான சுவையான செய்திகளைப்‌ பார்க்க | | உங்களது சிறந்த படைப்புகள்‌ 0௦0-இல்‌ வெளிவர | 
| | 
ட] 


www. facebook.com/srkvijayam என்பதைச்‌ சொடுக்குங்கள்‌. ] | srv@chennaimath. £9 என்ற முகவரிக்கு. அனுப்பவும்‌. 


ட பிலம்‌ அபலை பட்ஸ்‌ சந்தா வட்ட 


ணையதாம்‌ | சாது. | 9. ₹ 590/- 
[1 5ம்‌ = 36007: சத்து 1. ---] 


| ₹1920/- ₹ 3950/- பதத ந ய 


டி வெளிநாட்டுச்‌ சந்தாத்‌ தொகையில்‌, விமானத்‌ தபால்‌ செலவும்‌ அடக்கம்‌. 


சந்தா அனுப்புபவர்கள்‌ சந்தாத்‌ தொகையை மணியார்டர்‌/டிமாண்ட்‌ டிராப்ட்‌ /AT-PAR செக்காக 'ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌' என்ற 
பெயரில்‌ எடுத்து ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌, மயிலாப்பூர்‌, சென்னை-600 004 என்ற முகவரிக்கு அனுப்புங்கள்‌. 
மாஸ்டர்‌, விசா கிரெடிட்‌ கார்டுகள்‌ மூலம்‌ மடத்தின்‌ வெப்‌ தளத்தில்‌ சந்தா கட்டலாம்‌; நூல்கள்‌ வாங்கலாம்‌. 
©: 2462 1110 e-mail : s@chennaimath.org website : www.chennaimath.org 


ஆசிரியர்‌ : சுவாமி அபவர்கானந்தர்‌ = நிர்வாக ஆசிரியர்‌: சுவாமி கெளதமானந்தர்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ a! ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


செய்யாமலேயே சுலபமாக இறையனுபூதி 
கூடிவிடும்‌.” 

மேற்கண்ட ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ உறுதிமொழி 
கள்‌ எவ்வாறு நிரூபணமாயின என்பதைச்‌ சில 
பக்தர்களின்‌ வாழ்க்கைச்‌ சம்பவங்களின்‌ மூலம்‌ 
காண்போம்‌. 

1. பிரதாப்‌ சந்திர ஹாஸ்ரா: இவர்தட்சிணேசுவரத்‌ 
தில்‌ ஸ்ரீராமகிருஷ்ணருடன்‌ தங்கியவர்‌. ஆசை, 
ஆணவம்‌, சுயநலம்‌, போலியான பக்தி போன்றவை 
இவர்‌ இயல்பு. 
இருப்பார்‌. 

மதச்‌ சின்னங்களும்‌, சிறிது சாஸ்திர அறிவும்‌ 
கொண்டிருப்பதே ஆன்மிகம்‌ என்பது அவரது 
நிலை. ஆரம்பத்தில்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ மகிமையை 
அவர்‌ புரிந்துகொள்ளவில்லை. அதனால்‌ ஸ்ரீராம 
இருஷ்ணருடன்‌ வீண்‌ வாதம்‌ செய்வார்‌. தொந்தரவு 
களும்‌ கொடுப்பார்‌. 


எந்நேரமும்‌ ஜபமாலையுடன்‌ 


தன்‌ அவதுப்பற்ற கரக்‌ ரகர. 


பட்ட பரவச. டட. ட ஏழு வாக்கு 
றுதிகளைப்‌ பல்வேறு சந்தர்ப்பங்களில்‌ அருளினார்‌. 
அவை: 

1. “மரியாதையுடனோ, மரியாதையின்றியோ யார்‌ 
என்னை வணங்கினாலும்‌, அவர்‌ நிச்சயம்‌ பிறவிக்‌ 
கடலைக்‌ கடந்து விடுவார்‌.” 

2. “அதிகாலை நேரத்தில்‌ மனம்‌ பிரபஞ்சத்தைப்‌ 
போல்‌ வியாபித்திருக்கும்‌. அப்போது என்னை 
நினைப்பவர்கள்‌ உரிய காலத்தில்‌ எல்லையற்ற 
சம்சார சாகரத்தைக்‌ கடப்பர்‌.” 

3. “எனது தரிசனம்‌ ஒன்றாலேயே ஒருவர்‌ எவ்வித 
ஆன்மிகச்‌ சாதனையுமின்றி அனைத்தையும்‌ 
பெறுவார்‌. 

4. “என்னிடம்‌ நம்பிக்கை வைப்பதாலேயே 
ஒருவரது அனைத்து ஆசைகளும்‌ நிறைவேறும்‌.” 


5. “ஜபமோ, தியானமோ செய்ய முடியாத 
ஒருவர்‌, தனது முழுப்‌ பொறுப்பையும்‌ என்னிடம்‌ 
ஒப்படைத்தால்‌, அவர்‌ எந்தவித சாதனையும்‌ 


செய்யத்‌ தேவையில்லை.” 
6. “கடினத்‌ தவத்தால்‌ நான்‌ தயாரித்திருக்கும்‌ 
அச்சில்‌ எனது பக்தரை வைத்து வார்த்து விடுவேன்‌.” 
“இறைவனது திருவடித்தாமரையில்‌ தீவிர 
அன்பு கொண்டு என்னிடம்‌ வருபவர்க்கு, 
எந்தவித 


ஆ பஜனை, 


சாதனை, 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ | 5 ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


ள்‌ ந்தோ ட அல்‌ கங்கையில்‌ நீராடும்‌ 
ஒருவரின்‌ பாவம்‌ மறைந்து அவர்‌ புனிதம்‌ அடைவ 
தைப்‌ போல, ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ அருளால்‌ 
ஹாஸ்ராவின்‌ தீய நடத்தையில்‌ மாற்றம்‌ வந்தது. 

குருதேவர்‌ காசிப்பூரில்‌ சிகிச்சைக்காகத்‌ தங்கி 
இருந்தபோது ஹாஸ்ரா அவரது அருள்‌ வேண்டி 
வணங்கி நின்றார்‌. அப்போது, “மரண வேளையில்‌ 
ஆசிகள்‌ உன்னை வந்தடையும்‌” என்று அவருக்கு 
அபயம்‌ அளித்தார்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌. 

ஹாஸ்ரா உயிர்‌ துறக்கும்‌ முன்‌, “இதோ, வந்து 
விட்டார்குருதேவர்‌! குருதேவா, வாருங்கள்‌, ஆசனத்‌ 
தில்‌ அமருங்கள்‌” எனக்‌ கூறி, மூன்று முறை ஹரியின்‌ 
நாமத்தை ஓதியபடி உயிர்‌ நீத்தார்‌. 

கோபாலேர்‌ மா: இவரது இயற்பெயர்‌ அகோர 

ரண கரு குலகுரு மூலமாக தீக்ஷை பெற்ற அவ 
ருக்கு கோபால மந்திரம்‌ தரப்பட்டது. 14 வயதி 
லேயே விதவையான இவர்‌ பிற்காலத்தில்‌ ஸ்ரீகிருஷ்‌ 
ணரை, பாலகோபாலனாக உயிர்மூச்சாக வழிபட்டு 


வந்தார்‌. அதிகாலை இரண்டு மணி முதல்‌ காலை 8 
மணிவரை ஜபம்‌ செய்வார்‌ அவர்‌. பிறகு வழிபாடு, 
நைவேத்தியம்‌, ஜபம்‌ என்று நாள்‌ முழுவதும்‌ பக்தியி 
லேயே தஇளைத்திருப்பார்‌. 
இவ்விதம்‌ 30 வருடங்கள்‌ கழிந்தன. 
1884-ன்‌ இறுதியில்‌ கோபாலேர்‌ 


ஸ்றீராமகிருஷ்ணரை எ. 


முடியுமானால்‌ பிறரைவிட அறிவாளியாய்‌ இரு. ஆனால்‌ அதை அவர்களிடம்‌ கூறாதே. - ஒரு மகான்‌ 


அடக்கத்தைத்‌ தொலைத்துவிட்டால்‌ அதற்குத்‌ திரும்ப வரத்‌ தெரியாது. - செனீகர்‌ 
கண்டு நவகோபால்‌ அதிசயித்தார்‌. 

இத்தகைய பேறு பெற்ற நவகோபால்‌ தமது 77-வது வயதில்‌ குருதேவ்‌ 
ரின்‌ நாமத்தை ஓதியவாறு இறைவனுடன்‌ கலந்தார்‌. நிஸ்தாரிணிதேவியும்‌ 
அந்திம காலத்தில்‌ குருதேவரின்‌ திருநாமத்தை ஓதி முக்தி பெற்றார்‌. 

4. உபேந்திரநாத்‌ முகோபாத்யாயர்‌: இவர்‌ சிறுவயதிலிருந்தே வறுமை 
யால்‌ பல துன்பங்களை அனுபவித்தவர்‌. பணக்காரன்‌ ஆக வேண்டும்‌ 
என்று ஆசைப்பட்டார்‌. ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ அருளைப்‌ பெறும்‌ 
எண்ணத்துடன்‌ அவரிடம்‌ சென்றாலும்‌, தனது விருப்பத்தைச்‌ 
சொல்லத்‌ தயங்கினார்‌. 

பலமுறை உபேந்திரர்‌ கொண்டு வந்த இனிப்பைத்‌ தொடாமல்‌ 
இருந்த ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ ஒரு நாள்‌, “அவன்‌ விருப்பத்தை 
அறிவேன்‌. சிறியதான அவனது வீட்டுக்‌ 
கதவு பெரிதாக வேண்டும்‌ என்பதே 
அவன்‌ விருப்பம்‌. அது நிறைவேறும்‌” 
என்று கூறியவாறே, உபேந்திரர்‌ கொண்டு 
வந்த இனிப்பில்‌ சிறிது உண்டு அருளினார்‌. 


நவகோபால்‌ 


தட்சிணேசுவரத்தில்‌ தரிசித்தார்‌. 
1885-ஆம்‌ ஆண்டின்‌ வசந்த 
காலத்தில்‌ ஒரு நாள்‌ அதிகாலையில்‌ 
இஷ்ட தெய்வத்திடம்‌ ஜப பலனை 
அர்ப்பணித்தபோது ஸ்ரீராமகிருஷ்ண 
ரின்‌ தரிசனம்‌ கிடைத்தது. பிறகு 
அவர்‌ இருந்த இடத்தில்‌ கோபால 
னின்‌ தரிசனமும்‌ ஆனது. அதன்‌ 
பிறகு அகோரமணி அம்மணி 
ஸ்ரீராமகிருஷ்ணரும்‌ கோபாலனும்‌ 
ஒன்றே என்று தெளிந்தார்‌. 


அதன்‌ பிறகு உபேந்திரரின்‌ நிலைமை 
முன்னேறியது. அவர்‌ கல்கத்தாவில்‌ 


பெரும்‌ செல்வந்தர்களில்‌ ஒருவராக 
ஆனார்‌. பாசுமதி பத்திரிகையை 
நிறுவினார்‌. 

பிற்காலத்தில்‌ ஸ்ரீராமகிருஷ்ண இயக்‌ 
கத்துக்கும்‌ துறவிகளுக்கும்‌ சேவைசெய்து 
அவர்களின்‌ அன்பிற்குப்‌ பாத்திரமானவராக உபேந்திரர்‌ 
விளங்கினார்‌. 


பல உயரிய ஆன்மிக அனுபவங்களைப்‌ 
பெற்ற இவர்‌ 1906-இல்‌ கங்கைக்‌ கரையில்‌ 

இறைநாமத்தை உச்சரித்தவாறே உயிர்‌ துறந்தார்‌. | பிடிவாதம்‌ ஆகியவை இவரது குணங்கள்‌. 

3. நவகோபால்‌ - நிஸ்தாரிணி தம்பதி: பல ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ இவரது வாழ்விலும்‌ புகுந்தார்‌. 
பிள்ளைகள்‌, பெரிய குடும்பம்‌, வேலைப்பளு | இரீஷ்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ பக்தரானார்‌. அவர்‌ 
எனப்‌ பல பொறுப்புகளை வகித்தவர்கள்‌. . அடைந்த புனித நிலையைக்‌ கண்டு உலகோர்‌ 

இவர்கள்‌ ஒரு நாள்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரைத்‌ \ பிரமித்தனர்‌. 

தரிசித்தார்கள்‌. | 

அப்போது குருதேவர்‌, நவகோபாலிடம்‌ 


5. கிரீஷ்‌ சந்திரகோஷ்‌: குடிப்பழக்கம்‌, முரட்டுத்தனம்‌, 


விழித்துக்‌ கொள்‌, பிழைத்துக்‌ கொள்வாய்‌. -ஓர்‌ அறிஞர்‌ 


எவ்வளவுதான்‌ கெட்ட பழக்கங்களுக்கு 
அடிமையாய்‌ இருந்தாலும்‌ உள்ளத்தில்‌ கபடம்‌ 
தினமும்‌ இறைவனைப்‌ பாடும்படி அறிவுறுத்‌ இல்லாதிருந்தால்‌, கடவுள்‌ அவர்களது பலவீனத்‌ 
தினார்‌. அவ்வாறே நவகோபால்‌ தினமும்‌ தைக்‌ கண்டு இரக்கம்‌ கொள்வார்‌ என்பதும்‌ 
கீர்த்தனைகள்‌ 10. இறைவனை ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ இவரிடம்‌ காட்டிய கருணை 

அதன்‌ பின்‌ மூன்றாண்டுகளுக்குப்‌ 
. பிறகே குருதேவரைச்‌ சந்தித்தார்‌ 
நவகோபால்‌. அப்போது குருதேவரிடம்‌, 
“நான்‌ சம்சாரத்தில்‌ விழுந்து கிடக்கி 


ஒரு நாள்‌ கிரீஷ்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரிடம்‌, 
“சுவாமி, எனது தீய சம்ஸ்காரங்கள்‌ மறைந்து 
விடுமா?” எனக்‌ கேட்டார்‌. குருதேவர்‌, 
“மறைந்து விடும்‌” என்றார்‌. 


றேன்‌. அதிலிருந்து விடுபட வழி சொல்‌ த 7 | 
லுங்கள்‌” எனக்‌ கேட்டார்‌. ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ தமது தெய்விகப்‌ 
குருதேவர்‌ அதற்கு, “கவலை வேண்‌ பார்வையை கிரீஷை நோக்கிச்‌ செலுத்தி, 


்‌ % டாம்‌. உன்னால்‌ வேறு எதுவும்‌ செய்ய உனக்குள்‌ ஞான சூரியன்‌ உதிக்கத்‌ 


XK முடியவில்லை என்றால்‌ தினம்‌ ஒரு 


தாடங்கிவிட்டான்‌...” என்று கூறி 


முறை என்னை நினைத்துக்‌ கொள்‌. அது பவது இடம அவி கோ்‌ 


போதும்‌” என்றார்‌. அப்போது குருதேவர்‌ “என்னிடம்‌ வக்காலத்துக்‌ கொடுத்து 
முகத்தில்‌ தெய்விக ஒளி வீசுவதைக்‌ விடு. உனது பொறுப்புகள்‌ அனைத்தை 


Wy 


அல 
நக 


கோபாலேர்‌ மா ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ | 6 ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


kh அஷ 


ப) 


நீ கோபத்தினால்‌ கவரப்படும்போது மெளனமாய்‌ இரு. -ஓர்‌ அறிஞர்‌ 
யும்‌ நானே ஏற்கிறேன்‌. நீ ஒன்றும்‌ செய்யத்‌ தேவையில்லை” என்ற அபய 


வாக்கை தம்மை 


இரீஷாக்குத்‌ தந்தருளினார்‌. 


குருதேவருக்கு அர்ப்பணிக்க வந்த கிரீஷுக்கு குருதேவரின்‌ அபயமொழி 
ஆறுதலைத்‌ தந்தது. தம்மை தெய்வ சங்கல்ப சக்திக்கே முழுமையாக 
ஒப்படைத்த நாள்‌ முதல்‌ குருதேவரின்‌ தெய்விக சக்தி தம்‌ மீது 


செயல்படுவதை கிரீஷ்‌ உணர்ந்தார்‌. 

6. “ம: எனப்படும்‌ மகேந்திரநாத்‌ குப்தர்‌: வாழ்வில்‌ வெறுப்புற்றுத்‌ 
தற்கொலை செய்து கொள்ள இருந்த இவர்‌, ஸ்ரீராமகிருஷ்ணரால்‌ 
ஆட்கொள்ளப்பட்டார்‌. குருதேவர்‌ தமது அமுதமொழிகளாலேயே 
இவரைக்‌ தாம்‌ தயாரித்த அச்சில்‌ வார்த்தெடுத்தார்‌. 

“ம” குருதேவரைத்‌ தரிசித்தபின்‌, அபினைத்‌ தேடி ஓடும்‌ மயில்‌ 
போல்‌, மீண்டும்‌ மீண்டும்‌ அவரைத்‌ தரிசித்து, 
பெற்றார்‌. 


பேரின்பம்‌ 
“இவ்வுலகை மறக்க வேண்டுமானால்‌ 
“ம்‌ விடம்‌ செல்‌. மனதிலிருந்து உலகியல்‌ 
நீக்க, அதில்‌ இறை 
நினைவை எப்படி நிரப்புவது என்னும்‌ 
அறிவார்‌” 
பத்தர்கள்‌ கூறும்‌ அளவிற்கு 
வாழ்க்கை உயர்ந்திருந்தது. 
குருதேவரே “ம” விடம்‌, “நீயும்‌ நானும்‌ 
தந்தையும்‌ மகனும்‌ போல்‌... நாம்‌ ஒரே 


ஆசைகளை 


கலையை அவர்‌ என்று 


“மீவின்‌ 


அட்சயகுமார்‌ சென்‌ 
பொருள்‌!” என்றார்‌. 

குருதேவரிடம்‌ சென்று வந்த சில 
குடும்ப வாழ்வைத்‌ துறந்து 
சந்நியாசியாக விரும்பினார்‌. குருதேவர்‌ இதை மறுத்து, 
“நீதான்‌ ஏற்கனவே இறைவனில்‌ நிலை பெற்றுவிட்‌ 
டாயே. தேவியின்‌ சிறு 


வேண்டும்‌. பாகவதத்தை - 


நாட்களிலேயே “ம” 
வீட்டில்‌ 


வேலையை நீ செய்ய : 
இறைமொழிகளை 
உலக மக்களுக்கு நீ எடுத்துரைக்க வேண்டும்‌. 
தேவி 


வைத்துள்ளாள்‌” என்றார்‌. 


அதனால்தான்‌ உலகில்‌ உன்னை 


குருதேவரின்‌ உபதேசங்களைக்‌ குறிப்பெ கூவினார்‌. 
டுத்து வைத்திருந்த “ம” அவருக்கிருந்த அற்புத 
நினைவாற்றலால்‌ உள்ளது உள்ளபடியே 
அமுதமொழிகளைத்‌ தொகுத்து, “ஸ்ரீராம 
கிருஷ்ண கதாம்ருதம்‌' (ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ 
அமுதமொழிகள்‌) என்ற தலைப்பில்‌ நிகரற்ற 
ஒரு நூலாக வங்கமொழியில்‌ வெளியிட்‌ 


முழுமையாகக்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ணரைக்‌ கண்டார்‌ அவர்‌. அந்த 


கொண்டிருந்தன. ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ அருள்‌ 
பார்வை அட்சயர்‌ மீது விழுந்தது. 
அப்போது குருதேவருக்கு அருகில்‌ ஆடிக்‌ 
கொண்டிருந்த 
கோசுவாமி திடீரென்று குருதேவரைச்‌ சுட்டிக்‌ 
காட்டி, “இவரே நமது கிருஷ்ணர்‌” என்று 


அதன்பின்‌ அட்சயர்‌, 
சென்று ஸ்ரீராமகிருஷ்ணரைத்‌ தரிசித்தார்‌. 
நாளடைவில்‌ குருதேவர்‌ ஓர்‌ அவதார 
புருஷர்‌, அவரே ராமரும்‌, கிருஷ்ணரும்‌, 
காளியும்‌, சச்சிதானந்தமும்‌ ஆவார்‌ என 
அட்சயர்‌ உணர்ந்து கொண்டார்‌. 


தமது குருவிடமிருந்து தீக்ஷை 
பெற்று, ஜபமும்‌ தியானமும்‌ செய்து 
வந்த போதும்‌, அவருக்கு இறைக்‌ 
காட்சி கிடைக்காதது ஏமாற்றமாக 
இருந்தது. 
அட்சயர்‌, ஸ்ரீராமகிருஷ்ணரைப்‌ 
பற்றிக்‌ கேள்விப்பட்டதும்‌ அவரைக்‌ 
தரிசித்து, தனது ஏக்கத்தைப்‌ பூர்த்தி 
செய்து கொள்ள ஆவல்‌ கொண்டார்‌. 
பலமுறை முயற்சி 
முடிவில்‌ ஒரு பக்தரின்‌ வீட்டில்‌, 


செய்து 


பஜனையும்‌, 


ஆடலும்‌ நடந்து 


விஜயகிருஷ்ண 


பக்தரான 


பின்னோக்கிப்‌ பார்க்காதே, முன்னோக்கிப்‌ பார்‌. -ஓர்‌ அறிஞர்‌ 


தட்சிணேசுவரம்‌ 


டார்‌. அந்நூலால்‌ ஈர்க்கப்பட்டு, பலர்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ அருளிய மேற்‌ ஏ ்‌ 
ஆன்மிகத்தில்‌ தெளிவு பெற, “ம'விடம்‌ கண்ட ஏழு உறுதிமொழிகளை அட்சயர்‌, ..... 2. 2 
குவிந்தனர்‌. இறுதியில்‌ குருதேவர்‌ மற்றும்‌ / ஸராமகிருஷ்ண புந்தியில்‌ குறிப்பிட்டுள்‌ || வ... ததீம்‌ 
அன்னையின்‌ நாமத்தை உச்சரித்தபடி ளார்‌. இந்த நூலை சுவாமி விவேகானத்கர்‌ | 17 ்‌ 
“ம” உயிர்‌ துறந்தார்‌. படித்து, அதை மிகவும்‌ பாராட்டினார்‌. , ப 

7. அட்சயகுமார்‌ சென்‌: ஸ்ரீராமகிருஷ்‌ / இன்றும்‌ அவரது கவிதைகள்‌ வங்க 4). / ட 
ணரின்‌ சரிதத்தை சீரிய கவிதை / மாநிலத்தில்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ புகழைப்‌ ப | 
வடிவில்‌ எழுதி, ஸ்ரீராமகிருஷ்ண / பாடுகின்றன. [்‌ 


புந்தி' என்ற நூலாக வெளியிட்டவர்‌. 
மிகவும்‌ ஏழை. கிருஷ்ண பக்தர்‌. 


ஆதாரம்‌: A Portrait of Sri Ramakrishna 
மற்றும்‌ கடவுளுடன்‌ வாழ்ந்தவர்கள்‌, பகுதி 2. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ | 7 ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


கிரீஷ்சந்திரகோஷ்‌ 


6 
டட 
மி 
வி 
[3 
வு 
6 
ட] 
டி 
இ 
ன்‌ 
டூ 
ஷ்‌ 
a 
டே 
3 
b 
டூ 
ஷ்‌ 
ே 
6 
இ. 
© 
ட 
டூ 
4 
ட 
ஜே 
ஷ்‌ 
a 
6 
6 
ட] 
6 
ெ 
ட 
பி 
ப] 
ட 
6 
| 
| 
ட்‌] 
ட்‌] 
E 
ெ 
a 
6 
இ 
(1 
=| 
ஷ்‌ 


ஸ்ரீமகாலக்ஷ்மி 
மூன்று மகான்களின்‌ 
பிரார்த்தனைகளுக்கிணங்கி 
சொர்ண மழை பொழிந்தாள்‌. 

இதில்‌ ஆச்சரியம்‌ என்னவென்றால்‌, 
அந்த மூவருமே அந்தச்‌ சொர்ணத்தைச்‌ 
சிந்தையாலும்‌ தொடாததுதான்‌! 

முதலாவது மகான்‌: “காலடி” யில்‌ அவதரித்‌ 
தவர்‌ ஸ்ரீசங்கர பகவத்பாதாள்‌. ஒரு சமயம்‌ 
பிக்ஷை கேட்டு, அயாசகன்‌ என்ற அந்தணன்‌ 
வீட்டின்‌ முன்பு நின்றார்‌ பால பிரம்மசாரி 
சங்கரர்‌. அன்று துவாதசி. ஆனால்‌ என்றைக்‌ 
குமே ஏகாதசியாக உள்ள பரம ஏழையின்‌ 
இல்லம்‌ அது. எனவே பிக்ஷையிட இல்லத்‌ 
தில்‌ எதுவுமில்லை. அயாசகன்‌ வெளியே 
சென்றிருந்தான்‌. 

“பவதி பிக்ஷ£ம்‌ தேஹி' என்ற குழந்தை 
சங்கரனின்‌ குரல்‌ கேட்டு, அந்த வீட்டு 
இல்லத்தரசி பிக்ஷையிடத்‌ 
எதுவும்‌ இல்லையே என்று துடித்தாள்‌. 

கொடுக்க இதயம்‌ மட்டுமே இருந்த 
அந்த இல்லத்தரசியின்‌ கண்களில்‌ புரையிலி 
ருந்த ஒரு நெல்லிக்‌ கனி தென்பட்டது. 


தன்னிடம்‌ 


கூனிக்‌ குறுகி அந்தக்‌ கனியை சங்கரரின்‌ 
பிக்ஷை பாத்திரத்தில்‌ போட்டாள்‌ அவள்‌. 
“உள்ளங்கை நெல்லிக்கனி' என்பார்களே 
அது போல அம்மாதரசியின்‌ வறுமையை 
சங்கரர்‌ புரிந்து கொண்டார்‌. அவரது உள்ளம்‌ 
உருகி “கனகதாரா ஸ்தவம்‌” என்ற அற்புதச்‌ 
சுலோகங்களாகி, மகாலக்ஷ்மியின்‌ மனதைக்‌ 
குளிர்வித்தது. உடனே அயாசகன்‌ வீட்டில்‌ 
பொன்‌ நெல்லிக்கனி மழை பொழிந்தது. 


“பவதி பிக்ஷாம்‌ தேஹி' என்றபடி அடுத்த 
இல்லத்திற்கு பால சங்கரர்‌ சென்றுவிட்டார்‌. “நான்‌ 
அளித்த இச்செல்வம்‌ கரைந்து 
காணாமல்‌ போகலாம்‌. ஆனால்‌ என்‌ பொருட்டு நீ 


நாளடைவில்‌ 


அருளிய “கனகதாராஸ்தவம்‌” காலத்தை வென்று 
நிற்கும்‌” என்று சங்கரரை வாழ்த்தினாள்‌ மகாலக்ஷ்மி. 

இன்றும்‌ 
ஸ்வர்ணத்துமானா எனப்படும்‌ வீட்டில்‌ அத்தம்பதி 
யின்‌ வம்சத்தில்‌ வந்தவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. பொன்‌ 
மழை 


காலடிக்குச்‌ சற்றுத்‌ தொலைவில்‌ 


பெற்ற கிராமமானது உலர்ந்த பழத்தை 
இட்டு, தங்கப்‌ பழங்களைப்‌ பெற்றதால்‌ “பழந்தோட்‌ 
டம்‌” என்றே குறிக்கப்படுகிறது. 

இரண்டாவது மகான்‌: ஸ்ரீவித்யாரண்யர்‌. (சிருங்கேரி 
சாரதாபீடத்தின்‌ 12-வது பீடாதிபதி) வித்யா- ஞானம்‌; 
அரண்யர்‌ (அரண்யம்‌- காடு). ஒரு காட்டில்‌ எவ்வாறு 
பலவிதச்‌ செடி கொடி மரங்கள்‌ இருக்குமோ அது 
போல சகலவித சாஸ்திர ஞானங்களையும்‌ பெற்றவர்‌ 
ஸ்ரீவித்யாரண்யர்‌. 

கலைமகளின்‌ அருள்‌ பெற்ற இவர்‌, திருமகளின்‌ 
அருள்‌ வேண்டித்‌ தவமிருந்தார்‌. இவரது கடுந்தவத்‌ 
திற்கு மனமிரங்கிய மகாலக்ஷ்மி, இவர்‌ முன்‌ பிரசன்ன 
மானாள்‌. “உனக்கு இந்த ஜென்மாவில்‌ திரவியம்‌ 
பெற யோக்கியதை இல்லை; இது உனது விதி. நான்‌ 
என்ன செய்யட்டும்‌...” என்றாள்‌. 
மிகவும்‌ சாமர்த்தியமாக வித்யாரண்யர்‌ 
சட்டென்று துறவறம்‌ மேற்கொண்டு விட்டார்‌! 
“அம்மா, நான்‌ சந்நியாசியாகிவிட்டேன்‌. எனவே 
மறு ஜென்மம்‌ எடுத்தவனானேன்‌. ஆகவே இந்த 
ஜென்மத்தில்‌ எனக்கு ஐஸ்வரியத்தை அருளலாமே?”? 
என்றார்‌. மகாலக்ஷ்மி சொர்ணத்தைப்‌ பொழிந்தாள்‌. 

“அப்பாடா! ஒரு வழியாக என்‌ வறுமை நீங்கியது” 
என்று தன்‌ முன்‌ குவியலாகக்‌ கிடக்கும்‌ தங்கத்தைப்‌ 
பார்த்தார்‌. அப்போதுதான்‌ அவரது சாஸ்திர ஞானம்‌, 
அந்தத்‌ தங்கத்தைத்‌ தொடவிடாமல்‌ தடுத்தது. 

“அடடா, சந்நியாசி அந்த சொர்ணத்தைத்‌ தொட 
லாகாதே. முற்றும்‌ துறந்த எனக்கு இனி இந்தச்‌ 
செல்வத்தால்‌ என்ன பயன்‌?” என்று மகாலக்ஷ்மியை 
மடக்கிச்‌ செல்வத்தைப்‌ பெற்ற துறவியான தனது 
செய்கை குறித்து வருந்தினார்‌. 

அந்தக்‌ காலகட்டத்தில்தான்‌ டில்லி சுல்தான்களி 
டம்‌ தோல்வியுற்று, நாட்டை இழந்து, அதே சமயம்‌ 
மீண்டும்‌ இழந்த நாட்டைக்‌ கைப்பற்ற வேண்டு 
மென்று நெஞ்சுரத்துடனிருந்த இளைஞர்களான 
ஹரிஹாரரும்‌, புக்கரும்‌ வித்யாரண்யரிடம்‌ வந்தனர்‌. 

துங்கபத்திரை நதியின்‌ தென்கரையில்‌ உள்ள 


8 ' ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 
- அத 


|  கஒப்பிலி அப்பன்‌ 


“பம்பாசரஸ்‌' எனுமிடத்தில்‌ புதிய 
பாரத சாம்ராஜ்யத்தை உருவாக்கி, 


அவர்களை அரசராக்கினார்‌ 
வித்யாரண்யர்‌. ஸ்ரீதேவி அளித்த 
செல்வம்‌ முழுவதையும்‌ நகரம்‌ 


உருவாகச்‌ செலவிட்டார்‌. “வித்யா 
நகர்‌ என்றே பெயர்‌ பெற்ற அந்நகரம்‌ 
நாளடைவில்‌ விஜயநகரப்‌ பேரரசாக 
மாறியது. 

மேலும்‌ அந்த அரசர்களின்‌ 
சகோதரரான கம்பன்‌ என்பவரைப்‌ 
பலத்த சேனையுடன்‌ ராமேஸ்வரம்‌ 
வரை திக்விஜயம்‌ செய்ய அனுப்பி 
னார்‌. அந்நியப்‌ படையெடுப்பால்‌ 
சிதைந்து போன மதுரை, திருச்சி 
போன்ற ஊர்களில்‌ உள்ள தென்னகக்‌ 
கோயில்கள்‌ மீண்டும்‌ புதுப்பிக்கப்‌ 
பட்டன. 

இன்றும்‌ திருச்சி சமயபுரத்துக்கு 
அருகில்‌ போச்சலேஸ்வரர்‌ கோவில்‌ 
“இந்தக்‌ கோவிலை 


கம்பன்ன உடையார்‌ ரட்சித்தார்‌ 


வாசலில்‌ 


என்ற கல்வெட்டைக்‌ காணலாம்‌. 
கம்பரசன்பேட்டை என்ற பெய 
ரில்‌ ஊர்‌ ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 
தமிழ்‌ நாட்டுக்‌ கோயில்களும்‌ கலாச்‌ 
சாரமும்‌ 
படையெடுப்பால்‌ சிதைந்து போகா 


பண்பாடும்‌ அன்னியப்‌ 


நிகமாந்த தேசிகர்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 91 ஐப்பசி-அக்டோபர்‌ 


மல்‌ காப்பாற்றப்‌ 


ஸ்ரீவித்யாரண்யர்‌ 


பட்டன. இதற்குக்‌ காரணம்‌ 
வலுவான விஜயநகரப்‌ பேரரசுதான்‌! 

மூன்றாவது மகான்‌: இந்த மகான்‌ 
வித்யாரண்யரின்‌ சமகாலத்தவர்‌. 
திருவேங்கடமுடையானின்‌ கண்‌ 
(திருமேனி அவதாரம்‌. 

ஸிம்ஹம்‌. ஸ்ரீரங்கம்‌ 
திவ்ய தம்பதிகளான பெருமாளாலும்‌ தாயாராலும்‌ “ஸர்வதந்‌ 


டையின்‌ 
கவிதார்கிக 


தர ஸ்வதந்திர வேதாச்சாரியர்‌ என்று அனுக்ரஹிக்கப்பட்டவர்‌. 
நிகமாந்த தேசிகர்‌ என்று போற்றப்பட்டவர்‌. 

இவ்வளவு சிறப்புகளைக்‌ கொண்ட இந்த மகான்‌ காஞ்சியில்‌ 
தூப்புல்‌ என்ற இடத்தில்‌ மிகவும்‌ எளிய கிரஹதாச்ரம வாழ்க்கை 
வாழ்ந்து வந்தார்‌. 

இவர்‌ தினமும்‌ உஞ்சவிருத்தி செய்து வருவதைக்‌ கண்ட சில 
தர்மிஷ்டர்கள்‌ இவரிடம்‌ தனத்தைச்‌ சமர்ப்பித்தாலும்‌ வாங்கிக்‌ 
கொள்ள மாட்டார்‌ என நினைத்து, அரிசியுடன்‌ சில பொற்காசுகளை 
யும்‌ சேர்த்து இவரது உஞ்சவிருத்தி பாத்திரத்தில்‌ சமர்ப்பித்தனர்‌. 

வீட்டிற்குத்‌ திரும்பி வந்த மகான்‌, அரிசியுடன்‌ பொற்காசுகளும்‌ 
இருப்பதைக்‌ கண்டு, அவற்றை ஒரு குச்சியால்‌ தள்ளிவிட்டார்‌! 
அவ்வளவு வைராக்கியம்‌ அவருக்கு. 

இப்படிப்பட்டவர்‌ என்‌, எதற்காக மகாலக்ஷ்மியிடம்‌ 
சொர்ணத்தை யாசித்தார்‌? அது ஒரு சுவாரசியமான கதை. 

இந்த மகானிடம்‌ பொறாமை கொண்ட சிலர்‌ திருமணத்திற்குத்‌ 
திரவிய சகாயம்‌ கேட்டு வந்த ஒரு பிரம்மசாரியை இவரிடம்‌ 
அனுப்பி வைத்தார்கள்‌. உஞ்சவிருத்தி செய்யும்‌ இவர்‌ என்ன செய்கி 
றார்‌ என்பதைப்‌ பார்ப்பதற்காக. 

அந்த பிரம்மசாரியும்‌ இம்மகானிடம்‌ வந்து முறையிட்டான்‌. 
அவன்‌ மீது கருணை கொண்ட இவர்‌ மகாலக்ஷ்மியை நினைத்து 
ஸ்ரீஸ்துதி என்ற அற்புதமான ஸ்தோத்திரத்தை இயற்றினார்‌. 

“நீ கேட்க மாட்டாயா என்றுதானே காத்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌” 
என்றவாறே மகாலக்ஷ்மியும்‌ சொர்ணத்தை வர்ஷித்தாள்‌. அந்த 
பிரம்மசாரி அதை அப்படியே மடியில்‌ பிடித்துக்‌ கொண்டு ஸ்வாமி 
யைச்‌ சேவித்துவிட்டுப்‌ போய்விட்டான்‌. 

இவர்‌ பழையபடி உஞ்சவிருத்திக்குக்‌ கிளம்பிவிட்டார்‌. “அது 
தானே பார்த்தேன்‌ நீயாவது, சொர்ணத்தைத்‌ தொடுவதாவது! நீ 
கவிதார்கிக ஸிம்ஹம்‌ மட்டுமல்ல; வைராக்கிய ஸிம்ஹமும்கூட' 
என்று ஆசி கூறி மறைந்தாள்‌ மகாலக்ஷ்மி. 

மேற்படி மூவரில்‌ இருவர்‌ அத்வைத சந்நியாசிகள்‌. மூன்றாமவர்‌ 
விசிஷ்டாத்வைத வேதாந்தி. 

ஆனாலும்‌ பொன்‌, பொருள்‌, சுகபோக வாழ்க்கை இப்படி 
எதிலும்‌ துளியும்‌ சிந்தையைச்‌ செலுத்தாத இந்த மூவரும்‌ இந்த 
விஷயத்தில்‌ ஒருமித்த கருத்துள்ள லட்சியவாதிகள்‌ அல்லவா! * 


2015 


எண்ணம்‌, சிந்தனை, கருத்து ஆகியவற்றின்‌ வெளித்தோற்றமே செயல்‌. - அரிஸ்டாட்டில்‌ 


பநீராம்கிருஷ்ண;விஜயம்‌ மாட 
பி்‌ டர்‌ வாங்கலே...!” 


“சாமி! என்னை மன்னிச்சிடுங்க. நான்‌ ஒரு “ஒரு நிமிஷம்‌ இரு! தாத்தா படகு ஓட்டிக்‌ 
மாபாவி. ஏழேழு தலைமுறைக்கும்‌ புண்ணியம்‌ கிட்டிருந்த படகுத்துறையிலிருந்து கொஞ்சம்‌ மணல்‌ 
சேர்த்துக்கவும்‌, வரலாற்றுல ஒரு துரும்பா ' எடுத்துகிட்டு வாங்க!” 


இடம்‌ பெறவும்‌ கிடைச்ச வாய்ப்பை “இதோ மணல்‌ வந்துவிட்டது” 
விட்டுட்டேன்‌. சாமி, என்னை அதைச்‌ சிறிது அள்ளி தாத்தாவின்‌ கைகளில்‌ கொடுத்தார்‌ 
மன்னிச்சிடுங்க!” 


கள்‌. விழிகளை மூடியபடியே அதைச்‌ சற்று முகத்தருகே 
கட்டிலில்‌ படுத்துக்‌ கிடந்த தாத்தா நடுங்கும்‌ கரங்களால்‌ கொண்டு சென்று முகர்ந்து பார்த்தார்‌. 


முனகினார்‌. அவரைச்‌ சுற்றிலும்‌ முகம்‌ சுற்று மலர்ந்தது. மெதுவாக அதில்‌ சிறிதைத்‌ தன்‌ தலை 
மகன்கள்‌, மருமகள்கள்‌, சுற்றத்தார்‌, மீன்‌ மீதும்‌ மீதியை நெஞ்சின்‌ மீதும்‌ போட்டுக்‌ கொண்டார்‌. 
பேரன்‌, பேத்திகள்‌ என ஒரு பெரிய அவர்‌ ஏன்‌ இப்படி செய்கிறார்‌ என்று யாருக்கும்‌ புரியவில்லை. 

கூட்டமே நின்று கொண்டிருந்தது. 


“தனக்கு நேரம்‌ வந்துடுச்சுன்னு தாத்தா சொல்லாம சொல்றார்‌ 
போலிருக்கு.” 

“மகேஷ்‌! எனக்கு 
இப்பதான்‌ ஞாபகத்துக்கு 
வருது; சக்கரம்‌ போயி 
பக்கத்துக்‌ குப்பத்துல இருக்‌ 
குற பொன்ராசு தாத்தாவைக்‌ 
கூட்டிட்டுவா. அவரும்‌ நம்ம 
தாத்தாவும்தான்‌ திக்‌ 
பிரெண்ட்ஸ்‌. அவரு வந்தா 
ஏதாவது விஷயம்‌ தெரியும்‌.” 

“இதோ போறேன்‌ டாடி.” 

அது கன்னியாகுமரி 
யின்‌ ஒரு கடற்கரை மீனவக்‌ 
குப்பம்‌. தங்கராசு தன்‌ 


பன்னிரண்டு வயதிலேயே 


மீன்‌ பிடிக்கக்‌ கடலுக்குப்‌ 


நூறு வயதை நெருங்கும்‌ தாத்தாவின்‌ போவதையும்‌, மீதி நேரங்‌ 
விழிகள்‌ அசைந்தன. தாத்தாவையும்‌ தன்‌ களில்‌ சுற்றுலாப்‌ பயணிகளுக்குப்‌ படகு 
குலத்தொழிலையும்‌ விட்டு விட்டு எங்கோ ஓட்டுவதையும்‌ தொழிலாக வைத்திருந்தார்‌. 
வெளியூரில்‌ வாழும்‌ பேரன்‌ மகேஷ்‌, “தாத்தா! மிகவும்‌ சந்தோஷமான, பிரமிக்கத்தக்க 
தாத்தா!” என்று கூப்பிட்டான்‌. விஷயம்‌ ஒன்று அவர்‌ வாழ்வில்‌ உண்‌ 


தாத்தா ஏதோ முணுமுணுப்பது யாருக்கும்‌ புரியவில்லை. டென்றால்‌, அது அந்த நபரை நேரில்‌ 
மகேஷ்‌ தாத்தாவின்‌ உதட்டருகில்‌ காது வைத்துக்‌ கேட்டான்‌. சந்தித்ததுதான்‌. 


“தண்ணி...தண்ண்‌....!”” “அதோ, பொன்ராசு தாத்தா 

“ஏலேய்‌..! தாத்தா தண்ணி கேட்கிறார்‌. சீக்கிரமா கொண்டு வா.” வந்துட்டார்‌” 

சிறிது நீரை அவரது வாயில்‌ ஊற்றினார்கள்‌. ஆனால்‌ அது “ஜயோ, தங்கராசு. லேய்‌ 
எச்சிலுடன்‌ கலந்து வாயின்‌ ஒருபுறமாக வழிந்தோடியது. தங்கராசு. என்னாச்சுலே ஒனக்கு? 

“தண்ணி...! கடல்‌ தண்ணி....!” நா பொன்ராசு வந்திருக்கேன்‌. 

“தாத்தாவுக்குக்‌ கடல்‌ தண்ணி வேணுமாம்டா! சாகும்போதும்‌ கண்ணத்‌ தொறந்து பாருலே?” 
தொழில்‌ பக்திய பாத்தியா?” தாத்தாவின்‌ முகத்தில்‌ 

“மணனவு...! கடற்கரை மணலு....!”” சலனம்‌. விழிகள்‌ சிரமப்பட்டுத்‌ 


“கடற்கரை மணலையும்‌ கேட்கிறாரு. கொஞ்சம்‌ அள்ளிக்கிட்டு திறக்க முயற்சித்தும்‌ முடிய 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 10 ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


வில்லை. விரல்கள்‌ நடுக்‌ நாங்க ரெண்டு பேரும்‌ என்ன செய்யிறதுன்னே தெரியாம பாத்தோம்‌. தூரத்‌ 

கத்துடன்‌ அசைந்தன. துல அவர்‌ பாறை மேல ஏறி சம்மணம்‌ போட்டு உட்கார்ந்துகிட்டார்‌. நாங்க 

காய்ந்த உதடுகள்‌ பிரிய வீட்டுக்குப்‌ போய்ட்டோம்‌. 

முயற்சித்துத்‌ தோற்றுப்‌ “மறுநா வந்து பாக்குறப்போ அவர்‌ அங்கேயே அசையாம உட்கார்ந்தி 

போயின. ருந்தாரு. அப்படியே அசையாம ராவும்‌ பகலுமா மூணு நாளா உட்காந்து 
“தங்கராசு இன்னும்‌ அந்தத்‌ தவம்‌ பண்ணார்ன்னு பெரியவங்க சொன்னாங்க. 

தவற நினைச்சிகிட்டு உருகிட்டி “நாலாவது நா நாங்க ஒரு சோலியா நாகர்கோவில்‌ வரைக்கும்‌ 

போய்ட்டோம்‌. அப்புறம்‌ வந்து பார்த்தப்போ அவரைக்‌ காணலே. 
“தாத்தா, என்ன அது? சரி, யாரோ ஒரு சாமியார்‌ போலிருக்குன்னு நெனச்சு அதை 

அதென்ன தவறு? அப்படி மறந்துட்டோம்‌. கொஞ்ச நா கழிச்சு அவரைப்‌ பத்தி பேப்பர்ல 

வாழ்நாள்‌ பூரா மனசைப்‌ பிசையும்‌ எல்லாம்‌ விதவிதமா எழுதியிருந்தாங்க! 

அது என்ன? சொல்லுங்க?” 


ருக்கியா? என்கிட்ட சொல்லு” 


“அவர்‌ எங்கோ அமெரிக்காங்கிற தேசத்துக்கு போயி நம்ம 


குடும்பமே ஒருமித்த குரலில்‌ கேட்‌ நாட்டைப்‌ பத்தி ரொம்ப அற்புதமா பேசி நமக்கு 
டது பொன்ராசுவிடம்‌. தாத்தா தன்னை உலக நாடுகளோட மத்தியில பெருமைய உண்‌ 
ஆசுவாசப்படுத்திக்‌ கொண்டார்‌. தன்‌ டாக்கினாராம்‌. கொஞ்ச வருஷம்‌ கழிச்சி 
நண்பனை நினைத்து விழிகளில்‌ கசியும்‌ கப்பல்ல நம்ம நாட்டுக்குத்‌ திரும்பி 
கண்ணீரைக்‌ துடைத்துக்‌ ணை 


கொண்டே மெல்லப்‌ பேசினார்‌: 

[47 ட s 

அது எனக்கு நல்லா 

ஞாபகம்‌ இருக்கு. அப்போ 
நானும்‌ இவனும்‌ படகுத்‌ துறை 
யில்‌ உட்காந்து பேசிக்கிட்டிருந்‌ 
தோம்‌. அப்போ கட்டுமஸ்தான 
ஒருத்தர்‌ வந்து, கடல்ல தெரியுற 
அந்தப்‌ பாறைக்குப்‌ போக படகு 
வருமான்னு கேட்டார்‌. 

“அவர மாதிரி ஒருத்தர ட்‌ 
பார்த்ததில்லை. அவர்‌ 


ஆசை. 


மழிச்சிருந்தாரு. காவித்‌ துணி 
போட்டிருந்தாரு. அவர பாத்தா 
சூரியன்கூட பிரகாசம்‌ எழந்த 
மாதிரியிருந்தது. அவரோடு ரெண்டு கண்ணும்‌ பார்த்த பார்வை 
யிருக்கே. அப்பப்பா...! கத்தி மாதிரி கூரா, ஆழமா பார்வை. 


வந்தப்போ ராமநாதபுரத்து ராஜாவே 
அவருடைய பாதத்தைத்‌ தன்னோட 
தலையிலே தாங்கி மரியாதை செய்ய 
விரும்பினாராம்‌. 

“என்‌ அம்மை எனக்குச்‌ சோறு வெச்சு, சாப்பிடுடா! நல்லா “இதெல்லாம்‌ கேள்விப்பட்ட எனக்கு, 
சாப்பிடுன்னு சொல்றப்ப அந்தக்‌ கண்ணுல இருந்த பரிவை “ஆகா! கையில கிடைச்ச ஒரு பொக்கி 
யும்‌ பாசத்தக்‌ காட்டிலும்‌ அதிகமா அவர்‌ கண்ணுல : ஷத்தை அருமை தெரியாம தவற விட்டுட்‌ 
பாத்தேன்‌. அப்படிப்பட்டவரு வந்து படகு வருமான்னு டோமேன்னு வருத்தமா இருந்திச்சி. ஆனா 
கேட்டப்போ நான்‌ பேசாம தெகச்சிப்‌ போயிருந்‌ 
தேன்‌. இந்த தங்கராசுதான்‌ துடுக்கா “ரெண்டணா 
கொடுத்தா வரும்னு' சொன்னான்‌. 


ஆனா அதுல கருணை கொட்டிக்‌ கிடந்தது. 


இவன்‌ ரொம்ப மனசு உடைஞ்சு 
போயிட்டான்‌. அதிலேயிருந்து இவன்‌, 
“நான்‌ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்‌ 
சொல்லிட்டுக்‌ கடலுக்குப்‌ போய்ட்டாரு. ஒர மாம்‌பரிகுரு:8:000]ப்றுப்வா்‌ 
போனவரு கடல்ல குதிச்சி நீந்தினாரு. வைகை காரிய 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 11 ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


66 


அவர்‌, எங்கிட்ட பணமில்லைன்னு 


சொல்லில்‌, உள்ளத்தில்‌, புலன்களில்‌ தூய்மையும்‌ கருணையுள்ளமுமே தெய்விக நிலை அடைய விழையும்‌ ஒருவனுக்குத்‌ தேவை. - சாணக்கியன்‌ 


டேன்‌. ராமனுக்கு குகன்‌ வலியப்‌ போய்‌ படகோட்டி 
னான்‌. ஆனா என்னைத்‌ தேடி அந்த ராமனே 
வந்தப்ப, நான்‌ ஒரு சாதாரண படகோட்டியா இருக்‌ 


கக்கூட தகுதியில்லாம போய்ட்டேனே. வெறும்‌ 


ரெண்டணா காசுமேல வெச்ச ஆசையே எனக்கு 


இவ்வளவு பெரிய தண்டனய கொடுத்திருச்சே. 
“ராமனுக்கு அணிலா இருக்குற தகுதிகூட 

எனக்கு இல்லாம போயிடுச்சே, அவருக்கு 

உதவியிருந்தா அவர்‌ பேரோட எம்‌ பேரும்‌ ஒரு 


மூலையில ஒரு வரலாறா மாறியிருக்குமே...!”்‌ 


“இப்படித்‌ தினமும்‌ விதவிதமா புலம்பிகிட்டே 
இருப்பான்‌. நாந்தான்‌ அவனுக்கு ஆறுதல்‌ 
சொல்லுவேன்‌. திடீர்னு ஓடி கரையில்‌ நின்னு 
கொஞ்சம்‌ கடல்‌ தண்ணிய எடுத்துக்‌ குடிப்பான்‌. 


அப்புறம்‌ கொஞ்சம்‌ மணலை எடுத்துத்‌ தலையில 


போட்டுக்குவான்‌. 

“ஒரு நாள்‌, “என்‌ இப்படிச்‌ செய்யுறே?”ன்னு 
கேட்டேன்‌. 

“அதுக்கு, “இது சாமி காலடிபட்ட மண்‌. விபூதி 
மாதிரி புனிதமானது; இது சுவாமிஜி உடல்‌ நனைந்த 
புனித தீர்த்தம்‌; தினமும்‌ இப்படி செஞ்சி என்‌ 
பாவத்தைக்‌ கழுவிக்கிறேன்‌. மேலும்‌ இதனால 
அவர்‌ என்னை ஆசிர்வதித்து என்னை வழி நடத்துற 
தாவும்‌ என்‌ உள்‌ மனசு சொல்லுதுன்னு சொன்னான்‌.” 


அப்படிப்பட்டவன்‌ இப்படிக்‌ கெடக்குறானே” 

என்று சொல்லிவிட்டுக்‌ கண்ணீர்‌ சிந்தினார்‌. 
தாத்தா, 

ரகசியம்‌ இப்போது எல்லோருக்கும்‌ புரிந்தது. 


கடல்நீரையும்‌ மணலையும்‌ கேட்ட 


எல்லோரும்‌ அப்புனிதப்‌ பாறை இருந்த திசையைப்‌ 
பார்த்து வணங்கினர்‌. $+ 

(1892-ஆம்‌ வருடம்‌ டிசம்பர்‌ 24 முதல்‌ 26 வரை 
சுவாமி விவேகானந்தர்‌ கன்னியாகுமரி பாறையில்‌ தவம்‌ 
இருந்த நிகழ்வு, இரு படகோட்டிகளின்‌ வாழ்வில்‌ 
புகுந்ததைப்‌ பற்றிய கற்பனைக்‌ கதை.) 


தத்துவாசிரியர்‌ அபேதானந்தர்‌ 

காளிபிரசாத்‌ இளமையிலேயே மிகுந்த கடவுள்‌ 
பக்தி உடையவர்‌. அவர்‌ அப்போதே கீதை முத 
லான நூல்களைப்‌ படிப்பார்‌. 

பாபுராம்‌ (சுவாமி பிரேமானந்தர்‌) அவருடைய 
வகுப்புத்‌ தோழர்‌. 

பள்ளியில்‌ ட காளி மிக அழகாக 
3 ஓவியம்‌ வரைவார்‌. இதைக்‌ 
ஏ கண்ட அவருடைய ஓவிய 
உ ஆசிரியர்‌, “எதிர்காலத்தில்‌ 
ந அவர்‌ ஒரு சிறந்த ஓவியக்‌ 
கலைஞனாக வருவார்‌ 
என்று பாராட்டினார்‌. 

அதைக்‌ கேட்ட காளி, 
“நான்‌ எதிர்காலத்தில்‌ ஓவிய 
விரும்பவில்லை” 


னாக 


சுவாமி அபேதானந்தர்‌ 


என்றார்‌. 

ஆசிரியர்‌ காரணம்‌ கேட்டபோது, “ஓவியன்‌ 
ஒரு பொருளின்‌ புற அழகை மட்டுமே காண்கி 
றான்‌. ஆனால்‌ தத்துவாசிரியனோ அத்துடன்‌ நிற்கா 
மல்‌ பொருளின்‌ அடிப்படையையே ஆராய்ந்து 
அறிய முற்படுகிறான்‌. நான்‌ 
தத்துவாசிரியனாக ஆவேனே தவிர ஓவியனாக 
மாட்டேன்‌” என்றார்‌. 

இவரே பிற்காலத்தில்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ 
சீடராக சுவாமி அபேதானந்தராக மலர்ந்தார்‌. 
மேல்நாட்டில்‌ 25 ஆண்டுகள்‌ வேதாந்தத்தைப்‌ 
பல இடங்களிலும்‌ பரப்பினார்‌. 


உண்மையை 


இவரைப்‌ போற்றி மகாகவி பாரதியார்‌ ஒரு 
துதிப்பாடலையும்‌ இயற்றியுள்ளார்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது. 

சுவாமி அபேதானந்தரின்‌ ஜயந்தி 6.10.2015 - 
செவ்வாய்க்கிழமை. 


/ ௪ முதல்‌ பரிசு பெற்ற :பூணூல்‌' சிறுகதை 
தீண்டாமையின்‌ வேர்களைக்‌ குழிதோண்டிப்‌ 
புதைத்துவிட்டது. உணர்வுப்பூர்வமான சிருஷ்டிப்பு. 
நெஞ்சைத்‌ தொட்ட அருமையான சிறுகதை. 


-ஆர்‌.கே.லிங்கேசன்‌, மேலகிருஷ்ணன்புதூர்‌. 
௪ “கற்க கசடற” தொடர்‌ பெற்றோரின்‌ பொறுப்‌ 
பின்மையை நாசூக்காகச்‌ சுட்டிக்‌ காண்பிக்கிறது. 
வளரும்‌ எதிர்கால இளைஞர்கள்‌, 
யுவதிகள்‌ இன்றைய காலகட்டத்தில்‌ 
நன்கு உணர்ந்து நேரத்‌ 
தைப்‌ பொன்‌ போன்று கையாள வேண்‌ 
[ஏம்‌ அவசியத்தைக்‌ கூறுகிறது. 
- ம.வே. வரதராஜன்‌, சென்னை-90. 
௪ குருவாக்கைப்‌ பரிபாலித்தல்‌- 
மனதை உருக்கியது. அவரவர்‌ வினை 
களுக்கு ஏற்ப வாழ்க்கை அமைகி 


றது. கிருஷ்ணர்‌ தந்த தெளிவு உத்தவருக்கு. 
மட்டுமல்ல நமக்கும்தான்‌. 
- வாணி சரவணா, அருப்புக்கோட்டை. 
௪ பிரார்த்தனை சுலோகங்கள்‌, ஸ்ரீசைதன்ய 
மகாபிரபு அருளிய சிக்ஷாஷ்டகம்‌ படித்தேன்‌. 
நான்‌ உங்கள்‌ விஜயத்தில்‌ வரும்‌ சுலோகங்களை 


தனியாக ஒரு நோட்டில்‌ எழுதி தினம்‌ ஒரு சுலோகம்‌ 


படித்து வருகிறேன்‌. ஹாஸ்ய யோகம்‌ 
படித்து என்‌ மகனுக்கு சொல்வேன்‌. 
- டி.ஏ. லலிதா, ஹூப்ளி. 
௪ “பிச்சை புகினும்‌' உண்மைச்‌ 
சம்பவம்‌ எளிமைக்கும்‌ பக்திக்கும்‌ ஓர்‌ 
எடுத்துக்காட்டு. மந்திரத்தால்‌ நாம்‌ 
புனிதம்‌ பெறும்‌ விதத்தை “மந்திரத்‌ 
தால்‌ நிரம்புங்கள்‌' கட்டுரை வழிகாட்டி 
யுள்ளது. - ராஜலட்சுமி, கோவை. / 


112]. 


ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


1897-இல்‌ மேற்கு வங்கம்‌ முர்ஷிதா 
பாத்‌ மாவட்டத்தில்‌ கடும்‌ பஞ்சம்‌ நில 
வியது. அதைக்‌ கண்டு மனம்‌ வாடிய 
சுவாமி அகண்டானந்தர்‌ ஸ்ரீராமகிருஷ்‌ 
ணரிடம்‌ தினமும்‌ பிரார்த்தனை செய்தார்‌. 
ஸ்ரீராமகிருஷ்ணரும்‌ அவர்‌ முன்‌ 


போது பஞ்ச நிவாரணப்‌ பணியை 
மேற்கொள்ள தீர்மானம்‌ எடுக்கப்பட்டு 
நிவாரணப்‌ பணிகளும்‌ மேற்கொள்ளப்‌ 


பிறகு சுவாமி அகண்டானந்தர்‌ அந்த 
மாவட்டத்திலுள்ள சார்காச்சியில்‌ 
சேவாஸ்ரமம்‌ நிறுவி, மனித குலசேவைக்‌ 


காகத்‌ தம்மை அர்ப்பணம்‌ செய்தார்‌. 


சுவாமி அகண்டானந்தருக்கு பிரமத 
தாஸ்‌ மித்ர என்ற அவரது நண்பர்‌ 
துறவிகள்‌ சமூக சேவை போன்றவற்றைச்‌ 
செய்வதை விடுத்து ஆன்மிக சாதனை 


கள்‌ செய்தபடி பரிவ்ராஜக வாழ்க்கை 
மேற்கொள்ள வேண்டும்‌ என்று 
வலியுறுத்திக்‌ கடிதம்‌ எழுதினார்‌. 

அதற்கு சுவாமிகள்‌ எழுதிய 
கடிதத்தின்‌ ஒரு பகுதி: 

இப்போதோ கடவுள்‌ எல்லா 
மனிதரிலும்‌ குடியிருப்பதைக்‌ 
காண்கிறேன்‌. மனிதனுக்குச்‌ செய்யும்‌ 
சேவையே இறைவனுக்குச்‌ செய்யும்‌ 
சேவை என்பதை உணர்ந்து விட்டேன்‌. 
அவர்கள்‌ அனைவரும்‌ வேத ரிஷிகளே; 
ராமர்‌, கிருஷ்ணர்‌ போன்ற தெய்விக 
அவதாரங்களும்‌ அவர்களே; அவர்களே 
எல்லாம்‌. இப்போது என்‌ மனதில்‌ 
திரும்பத்‌ திரும்ப எழும்‌ எண்ணம்‌ இது 
ஒன்றுதான்‌.” 


(Manufacturers of Active Pharmaceutical 
Ingredients and Intermediates) 


Regd. Off. & Fact. : Plot No.88 & 89, Phase - II, Sipcot Industrial Complex, 
Ranipet - 632 403, Tamil Nadu. Phone : 04172 - 244820, 651507, 

Tele Fax 04172 - 244820 E-mail : rao@svisslabss.net 

Web Site : www.svisslabss.net 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ } 43 ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


சப்சு மாசூார்களா 


பெரும்‌ தெய்வங்களின்‌ துணை தெய்வங்களாகவும்‌ 
இராமியக்‌ காவல்‌ தெய்வங்களாகவும்‌ விளங்கும்‌ சப்தமாதர்க 
ளைப்‌ பற்றிச்‌ சிறிது அறிந்து கொள்வோமா? 
அந்தகாசுர வதத்திற்கு முன்‌ சிவபெருமான்‌ யோக நிலையில்‌ 
ஆழ்ந்திருந்தார்‌. அப்போது அந்தகன்‌ பார்வதி தேவியைக்‌ 
கைப்பற்றப்‌ படையெடுத்தான்‌. இந்த நிலையில்‌ பார்வதிதேவி 
பிரம்மா, திருமால்‌ மற்றும்‌ தேவர்களை நினைத்தாள்‌. 
பார்வதி தனித்திருக்கும்‌ இடத்தில்‌ ஆண்‌ 
வடிவில்‌ செல்லக்‌ கூடாது என்று பெண்‌ வடிவம்‌ கொண்டனர்‌. 
மேனியிலிருந்து 
திருமாலிடமிருந்து 
வைஷ்ணவியும்‌, முருகனிட 
மிருந்து கெளமாரியும்‌, 
இந்திரனிடமிருந்து இந்தி 
ராணியும்‌, ஈசனாரிடமிருந்து 
சாமுண்டியும்‌, அனந்தரிட 
மிருந்து வாராதியும்‌, மகேஸ்‌ 


அவர்கள்‌, 


அப்போது பிரம்மாவின்‌ பிராம்மியும்‌, 


வரரிடமிருந்து மகேஸ்வரி 
யும்‌ தோன்றினர்‌. 

இவர்களேசப்த மாதர்கள்‌ 
அழைக்கப்படுகின்ற 
னர்‌. அந்த சக்திகளிடமிருந்து 
அநேக துணை சக்திகளும்‌ 
தோன்றினர்‌. 


வன 


அவர்களிடம்‌ பார்வதி, 
“அந்தகன்‌ மீது போரிட்டு 
அவனை வெல்லுங்கள்‌” 
என்றாள்‌. 

போரின்‌ இறுதியில்‌ 
சிவபெருமான்‌ யோக 
நிலையிலிருந்து வெளிவந்து 
அந்தகாசுரனை வதைத்த 


போது அவரது சூலத்தில்‌ 
தொங்கினான்‌. பிறகு தன்‌ 
தவற்றை 
சிவ-பார்வதியரை 
அவர்கள்‌ 
அவனை மன்னித்து 


மன்னிக்கும்படி 


வேண்டினான்‌. 
ப்ரிங்‌ 
கிரிடன்‌ என்ற கணாதிபதி 
யாக ஆக்கினார்கள்‌. 
இதனை சிவபெருமான்‌ 
திருக்கோயிலூரில்‌ நிகழ்த்தி 


யதாகப்‌ புராணங்கள்‌ கூறும்‌. 


பிராம்மி: 


சப்தமாதர்‌ 


மகேஸ்வரி 


களில்‌ முதலாவதாக இருப்பவள்‌ பிராம்மி. 
இவள்‌ படைப்புக்‌ கடவுளான பிரம்மா 
வின்‌ சாயலாகவும்‌, அவரது அருட்சக்தி 
யாகவும்‌ இருப்பவள்‌. ஆகமங்களின்படி 
பிரம்மதேவ வழிபாடு சூரிய வழிபாட்டு 
டன்‌ தொடர்பு கொண்டது. சிவாகமங்கள்‌ 
பிரம்மதேவன்‌ சூரிய மண்டலத்தின்‌ 
நடுவே வீற்றிருப்பதாகக்‌ கூறுகின்றன. 
சைவ அனுட்டான விதிகளில்‌ காணப்ப 
டும்‌ சந்தியா கால வழிபாட்டில்‌ பிராம்மி 
அதிகாலையில்‌ சூரிய ஒளியைப்‌ பூமியில்‌ 
பரப்பும்‌ சந்தியா தேவதையாகப்‌ போற்றப்‌ 
படுகிறாள்‌. அவள்‌ பிரம்மதேவனைப்‌ 
போலவே அன்னவாகனத்தில்‌ 
கமண்டலம்‌, ஜபமாலை, புத்தகம்‌ ஏந்தி, 
பவனி வருவதாகக்‌ கூறப்பட்டுள்ளாள்‌. 
இவள்‌ வேள்விகளைக்‌ காப்பவளாக 
வும்‌, கையில்‌ வேள்விக்‌ கரண்டிகளான 
ச்ருக்‌, சுருவம்‌ ஆகியவற்றை ஏந்தியவளாக 
வும்‌ சில நூல்களில்‌ கூறப்பட்டுள்ளாள்‌. 
மகேஸ்வரி: 
சிவமூர்த்தியின்‌ அம்சமாகத்‌ தோன்றிய 
சக்தியே மகேஸ்வரி. இடப வாகனத்தில்‌ 
பவனி வரும்‌ இவளை மேற்கரங்களில்‌ 


மகேசன்‌ எனப்படும்‌ 


மான்‌, மழுவும்‌ முன்‌ கரங்களில்‌ அபய, 
வரத முத்திரைகளைத்‌ தாங்கியவளாகவும்‌ 
கத்தி, கபாலம்‌, சூலம்‌ ஏந்தியவளாகவும்‌ 
அமைக்கின்றனர்‌. 

இவள்‌ மூன்று கண்களைக்‌ கொண் 
டவள்‌. அவளது சடையில்‌ வெண்பிறை 
துலங்குகிறது. இவள்‌ 
போல ஐந்து முகம்‌ கொண்டவள்‌ என்று 


சதாசிவனைப்‌ 


சில நூல்கள்‌ குறிப்பிடுகின்றன. வடநாட்‌ 
டுச்‌ சிற்பங்கள்‌ சிலவற்றில்‌ இவள்‌ ஐந்து 
முகம்‌ கொண்டவளாகவும்‌ அமைக்கப்பட்‌ 
டுள்ளாள்‌. இந்த ஐந்து முகங்களும்‌ ஐந்து 
வண்ணங்களைக்‌ கொண்டவை. 

நீண்ட சூலாயுதத்தை ஏந்திய இவ 
ளைப்‌ புலித்தோலை அணிந்து யானைத்‌ 
தோலைப்‌ போர்த்துக்‌ கொண்டிருப்பவளா 
கவும்‌ கூறுகின்றனர்‌. இவளது வாகனம்‌ 
எருது. 

மகம்‌ என்றால்‌ வேள்வி. வேள்வி 
களைக்‌ காப்பவளாக இவள்‌ விளங்கு 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 44! ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


பூசை ச.அருணவசந்தன்‌ 


கிறாள்‌. வேள்விகள்‌ முறையாக நடைபெற்றால்தான்‌ நாட்டில்‌ மழை 
பொழியும்‌: வேளாண்மை பெருகும்‌ என்பது நம்பிக்கை. அதனால்‌ 
வேள்விகள்‌ முறையாக நடைபெறவும்‌, நடைபெறும்‌ வேள்விகளால்‌ உலக 
மக்கள்‌ பயன்‌ அடையச்‌ செய்பவளாகவும்‌ இவள்‌ விளங்குகிறாள்‌. 

கெளமாரி: குமரனின்‌ அம்சமாகத்‌ தோன்றிய பெண்‌ தெய்வம்‌ கெளமாரி. 
சப்தமாதர்களில்‌ இவள்‌ மூன்றாமவள்‌; காவல்‌ தேவதை. பொதுவான 
நிலையில்‌ இவள்‌ முருகனைப்‌ போல மயில்‌ மீது அமர்ந்து வஜ்ரம்‌, சக்தி 
ஆயுதங்களுடன்‌ வேலையும்‌ கொண்டுள்ளாள்‌. இவளை வழிபடுவதால்‌ 
அறிவு பிரகாசிக்கும்‌; பகைவர்கள்‌ தொல்லை நீங்கும்‌. 

சைவ சமய நூல்கள்‌ சிவபெருமானின்‌ தேவியான 

பராசக்தியே ஆண்‌ வடிவில்‌ (புருஷ சக்தியாக) திருமாலாகக்‌ காட்சியளிக்‌ 
கிறாள்‌ என்று கூறுகின்றன. 

“போகே ச பவானி, புருஷே ச விஷ்ணு, குரோதே ச காளி, சமரே ச துர்க்கா 
என்கிறது ஒரு வடமொழி சுலோகம்‌. 

பொருள்‌ : அன்னை பராசக்தி சிவபெருமா 
னின்‌ இடப்பாகத்தில்‌ அமர்ந்திருக்கும்‌ 
வேளையில்‌ பவானியாகவும்‌, தனித்து ஆண்‌ 


வடிவில்‌ இயங்கும்போது புருஷோத்தமனான 
விஷ்ணுவாகவும்‌, பகைவர்‌ மீது கோபமுற்று 
படை செலுத்தும்‌ வேளையில்‌ உக்ரமய காளி 
தேவியாகவும்‌, போரில்‌ வெற்றி பெற்றுக்‌ 
களிக்கும்‌ வேளையில்‌ துர்க்கையாகவும்‌ 
இருக்கிறாள்‌. 

இதில்‌ புருஷ வடிவம்‌ கொண்டு விஷ்ணு 
மூர்த்தியாக இருக்கும்‌ அவளே வைஷ்ணவி 
தேவியைத்‌ தோற்றுவித்து, உலகைக்‌ காக்க 
அனுப்பினாள்‌ என்பர்‌. 

வாராகி: பன்றிகள்‌ வீரத்திற்கும்‌ அன்பிற்‌ 
கும்‌ அடையாளமானவை. மக்களைக்‌ 
காக்கும்‌ தெய்வமாக வீரமும்‌ அன்பும்‌ 


நிறைந்த பெரிய தெய்வம்‌ பெண்‌ பன்றியின்‌ 


- வடிவில்‌ காட்டில்‌ உறைவதாகப்‌ பண்டைய 
னாவ மக்கள்‌ நம்பினர்‌. அவளை வழிபட்டால்‌ 
சகல சுகங்களும்‌ கிடைக்கும்‌ என நம்பினர்‌. 

பன்றி முகத்துடன்‌ கூடியவளாக விளங்கும்‌ அவளை மக்கள்‌ ஏனமுகப்‌ 
பாவை என்றும்‌, கேழல்முகச்‌ செல்வி என்றும்‌ போற்றி வழி 
பட்டனர்‌. வடமொழியில்‌ அவள்‌ வாராகி எனப்படுகிறாள்‌. தொடக்கத்தில்‌ 
தொல்‌ பழங்குடியினரிடம்‌ மலையகத்தில்‌ இருந்த வாராகி வழிபாடு 
பின்னாளில்‌ அனைத்துச்‌ சமயங்களிலும்‌ கலந்து விட்டது என்பது 
ஆய்வாளர்கள்‌ கருத்து. இவள்‌ பூமாதேவியின்‌ அம்சம்‌. 

இந்திராணி: இந்திரனின்‌ அம்சமாகத்‌ தோன்றியவள்‌. ஆதலால்‌, அவனுக்‌ 
குரிய சிறப்புகள்‌ எல்லாவற்றையும்‌ இவள்‌ தன்னகத்தே கொண்டவள்‌. 
அதனால்‌ கற்பகத்தின்‌ நிழலில்‌, ஐராவதமும்‌ காமதேனுவும்‌ சூழ வீற்றிருக்‌ 
கிறாள்‌. மேற்கரங்களில்‌ குலிசம்‌ எனப்படும்‌ வஜ்ராயுதங்களைத்‌ தாங்கியவள்‌. 
இவள்‌ யானையை அடக்கி ஆளும்‌ அங்குசம்‌, இரண்டு வஜ்ராயுதங்கள்‌, 
சக்கரங்கள்‌ ஆகியவற்றை ஏந்தியவளாகவும்‌ கூறப்பட்டுள்ளாள்‌. 

ஆடல்‌ மகளிராகத்‌ திகழும்‌ கோயிற்‌ பெண்கள்‌ தாம்‌ அமைத்த சப்தமாதர்‌ 
கோயில்களில்‌ இந்திராணியை நடுவில்‌ இருப்பவளாக வைத்து வழிபாடு 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 151 ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


இருள்‌ இருளை விரட்ட முடியாது; வெளிச்சமே அதைச்‌ செய்யும்‌. வெறுப்பை வெறுப்பு விரட்டாது; அன்பு மட்டுமே அதைச்‌ செய்யும்‌. - மார்டின்‌ லூதர்‌ கிங்‌ 


மனிதனை மனிதனுக்கு அருகே எடுத்துச்‌ செல்வதே மதம்‌. - டாக்டர்‌ வர்கிஸ்‌ குரியன்‌ 


செய்து வந்ததாகக்‌ கூறுவர்‌. 
இவள்‌ அரம்பையர்‌ தொழ வீற்றி 
ருப்பவள்‌. தன்னை வணங்கும்‌ பெண்‌ 
களுக்கு அழகையும்‌, தைரியத்தையும்‌, 
வளமான வாழ்வையும்‌ அருள்கிறாள்‌. 
சப்தமாதர்கள்‌ 
தொகுதியில்‌ ஏழாவதான சாமுண்டி 
இளம்பெண்ணாகவும்‌, உக்ரமயமான 
வளாகவும்‌ வயதால்‌ மூத்த தொல்‌ 
பழையோள்‌ எனவும்‌ பல நிலைகளில்‌ 
காட்சி தருகிறாள்‌. 
இவளது இதழ்களின்‌ ஓரத்தில்‌ 
கோரைப்‌ பற்கள்‌ மின்னுகின்றன. 
விழிகள்‌ உருட்டிச்‌ சுழன்று அச்சமூட்‌ 
டும்‌. கபால மாலைகளையும்‌ பாம்‌ எ 


இடது 


ப சக்தி சீனிவாசனின்‌ பக்திப்‌ பனுவல்கள்‌ 
தெய்வங்கள்‌, மகான்களின்‌ பேரில்‌ இயற்றப்பட்ட 
பாடல்கள்‌. பக்கம்‌ 112 - விலை ரூ.50/-. 

ஆசிரியர்‌ : சக்தி சீனிவாசன்‌ 
அஸ்வின்‌ பதிப்பகம்‌, &1, அபிஷேக்‌ அடுக்ககம்‌, எண்‌. 62, 
நியூபோக்‌ சாலை, தி.நகர்‌, சென்னை- 7. ௫: 24310607. 
பி தெய்வ வடிவங்களின்‌ தத்துவங்கள்‌ 
சிறந்த தமிழறிஞரான இந்நூலாசிரியர்‌ ஸ்ரீராம 
கிருஷ்ண விஜயத்தின்‌ முதல்‌ துறவற ஆசிரியர்‌. 
அவர்‌ விஜயத்தில்‌ எழுதிய படைப்புகள்‌ சிலவற்றின்‌ 
தொகுப்பு இது. பக்கம்‌ 165 -விலை ரூ.50/-. 
ஆசிரியர்‌ : சுவாமி விபுலானந்தர்‌ 
ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌, 31, ராமகிருஷ்ண மடம்‌ சாலை, 
மயிலாப்பூர்‌, சென்னை - 4. ௫ : 2462 1110. 
பி பரமாச்சாரியார்‌ 
மகரபெரியவாள்‌ பற்றிய 11 கட்டுரைகளின்‌ 
தொகுப்பு. பக்கம்‌ 180 - விலை ரூ.80/-. 
ஆசிரியர்‌: ரா.வேங்கடசாமி 
திருவரசு புத்தக நிலையம்‌, 23, தீனதயாளு தெரு, பாண்டி 
பஜார்‌, தி.நகர்‌, சென்னை - 17. ௫ : 2434 2810. 
ப முன்னுரை 
தமது பல்வேறு நூல்களுக்கு வாரியார்‌ சுவாமிகள்‌ 
அளித்துள்ள முன்னுரைகளின்‌ தொகுப்பு. பக்கம்‌ 
240 - விலை ரூ. 78/-. 
ஆசிரியர்‌: திருமுருக கிரு பானந்தவாரியார்சுவாமிகள்‌ 
குகஸ்ரீ வாரியார்‌ பதிப்பகம்‌, 132/107, சிங்கண்ண தெரு, 
சிந்தாதிரிப்பேட்டை, சென்னை-2. ௫ :28457666. 
ப இன்பச்‌ சுற்றுலாவிற்கு இனிய 
வழிகாட்டி 


பையும்‌ அணிந்துள்ளாள்‌. 


சுற்றுலர செல்வதற்கு உதவும்‌ நூல்‌. 
பக்கம்‌ 828 விலை ரூ. 275/-. 
ஆசிரியர்‌: குன்றில்குமார்‌ 
பி திருமாலே! வேங்கடவா! 
திருமால்‌, அவருடன்‌ தொடர்புள்ள 
தெய்வங்கள்‌, ஆயுதங்கள்‌ பற்றிக்‌ 


தமிழ்நாட்டின்‌ 20 மாவட்டங்களுக்குச்‌ ச A. 
= 


= 


காதில்‌ 
அணிந்துள்ளாள்‌. 


பிணத்தோடும்‌ 


சவம்‌ இவளது வாகனம்‌. பேய்‌ 
வடிவம்‌ எழுதிய கொடியைக்‌ கொண்‌ 
டிருப்பதால்‌ அலகைக்‌ கொடியாள்‌ 
என்று அழைக்கப்படுகிறாள்‌. இவள்‌ 
பகைவர்களை நாசம்‌ செய்பவள்‌. 
இவளை 
அமைக்கும்‌ வழக்கமும்‌ உள்ளது. 


எட்டுக்‌ கரங்களுடன்‌ 


நடைமுறையில்‌ இவளைச்‌ சாந்த 
வடிவினளாகவே அமைக்கின்றனர்‌. 


பல ஊர்களில்‌ இவள்‌ காவல்‌ 

தெய்வம்‌. 
நன்றி : அருள்மிகு அன்னையர்‌ எழுவர்‌ 
(ஸ்ரீசப்தமாதர்கள்‌) 


படங்கள்‌ உதவி : ஆர்‌.சதீஷ்குமார்‌, 
கோவை சிவனடியார்‌ திருக்கூடம்‌. 
கூறும்‌ நூல்‌. பக்கம்‌ 240 - விலை ரூ.200/-. 
ஆசிரியர்‌: வேணுசீனிவாசன்‌ 
மேற்கண்டஇரண்டுபுத்தகங்களும்கிடைக்குமிடம்‌:அழகு 
பதிப்பகம்‌, 15/21, டீச்சர்ஸ்‌ கில்டு காலனி, 2-வது தெரு, 
ராஜாஜி நகர்‌ விரிவு, வில்லிவாக்கம்‌, சென்னை-49. 
©:2650 2086. 
பி இக பர இந்து மத சிந்தனை 
வேதம்‌, அதன்‌ உண்மைத்தன்மை, அதைப்‌ படிக்க 
வேண்டிய அவசியம்‌. இவை பற்றிய சந்தேகங்‌ 
களுக்கு விடையாகும்‌ நூல்‌. பக்கம்‌ 148 - 
விலை ரூ. 70/-. ஆசிரியர்‌ : பெ.ராதாகிருஷ்ணன்‌ 
கெளதம்‌ பதிப்பகம்‌, 2, சத்தியவதி நகர்‌ முதல்‌ தெரு, 
பாடி, சென்னை - 50. ௫ : 96888 29900. 
பி தத்துவமஸி ஸ்ரீ ஐயப்பன்‌ 
86 ஆண்டுகள்‌ சபரிமலை யாத்திரை சென்ற பக்த 
ரின்‌ அனுபவங்கள்‌. பக்கம்‌ 188 -விலை 
ரூ.1௦௦,- ஆசிரியர்‌: கணேசன்‌ ஸ்வாமி 
ஸ்ரீலயப்பன்‌ பஜனை மண்டலி, 14/3/128 அம்மன்‌ நகர்‌, 
சாமராஜபேட்டை (அஞ்சல்‌), மேச்சேரி - 636 451. 
மேட்டுர்‌ வட்டம்‌, சேலம்‌ மாவட்டம்‌. ௫ :94993 09658. 
பி திருப்பாணாழ்வார்‌ மதுரகவியாழ்வார்‌ 
நாலாயிர திவ்ய பிரபந்தம்‌ நூல்‌ பற்றியும்‌ மற்றும்‌ 
திருப்பாணாழ்வார்‌, மதுரகவியாழ்வார்‌ பாடிய சில 
பாடல்களின்‌ விளக்கமும்‌ அடங்கிய நூல்‌. பக்கம்‌ 
104 - விலை ரூ. 78/-. 
ஆசிரியர்‌: முனைவர்‌ ௧. அன்பழகன்‌ 
கலைஞன்‌ பதிப்பகம்‌, 19, கண்ணதாசன்சாலை, தி.நகர்‌, 
சென்னை- 17. ௫ :24345641. 
ப நலம்‌ தரும்‌ நாரதர்‌ புராணம்‌ 
நாரதர்‌ புராணங்களின்‌ 14 கதை 
களின்‌ தொகுப்பு. பக்கம்‌ 120 - 
விலை ரூ.65/-. 
ஆசிரியர்‌: மல்லசமுத்திரன்‌, 
செங்கோடன்‌ 
கடலங்குடி பப்ளிகேஷன்ஸ்‌, 38, 
நடேச அய்யர்‌ தெரு, இ.நகர்‌, சென்னை 
- 600 017. © : 24343406. 4 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 161 ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


றிப்பிட்ட மனிதர்கள்‌, குறிப்பிட்ட காலகட்‌ 2011 ஆம்‌ ஆண்டிலேயே தொடங்கப்பட்ட 
டங்களில்‌ குறிப்பிட்ட செயல்களை  ஃபடே பில்லாஸ்‌ புனரமைப்புப்‌ பணி தற்போதுள்ள 
இணைந்து செயலாற்றி முடிக்கப்‌ பிறக்கின்‌ நிதி ஆதாரத்தின்‌ மூலம்‌ 80 சதவிகிதமே 
றனர்‌. அஜித்சிங்கும்‌ நானும்‌, மனிதகுல நிறைவடைந்துள்ளது. 
நன்மைக்கான பெரும்‌ பணிகளில்‌ ஒருவருக்‌ இந்த உயர்ந்த நோக்கத்தின்‌ எஞ்சியுள்ள 20 
கொருவர்‌ உதவி செய்யும்‌ பொருட்டுப்‌ பிறந்த சதவிகித பணியும்‌ நிறைவடைய மேலும்‌ 
இரு ஆன்மாக்கள்‌. இட்டு நிரப்புவதும்‌ | ரூ. 1 கோடி நிதி தேவைப்படுகிறது. 
பூர்த்தி செய்வதுமே எங்கள்‌ பணி” | அதனை தாராள மனப்பான்மையுள்ள 
- சுவாமி விவேகானந்தர்‌. ?? ்‌ ச போன்றவர்களிடம்‌ 
ஃபடே பில்லாஸ்‌ எனப்படும்‌ ல | இருந்தே பெற வேண்டும்‌. உங்களது 
இந்த இடத்தில்தான்‌ கேத்ரி மன்னர்‌ க நன்கொடை எவ்வளவு சிறியதாயினும்‌ 
சுவாமிஜியைத்‌ தமது “அனைத்தும்‌ 12] நன்றியுடன்‌ ஏற்றுக்‌ கொள்ள விழையும்‌ 
ஒன்றே” எனும்‌ செய்தியை உலகுக்‌ ல்‌ நாங்கள்‌ ரூ.10 லட்சத்திற்கும்‌ அதிகமான 
குப்‌ போதிக்க ஊக்குவித்தார்‌. ்‌ | நன்கொடை வழங்குவோரின்‌ பெயர்‌ 
இங்குதான்‌ சுவாமிஜி உலகப்‌ ல களை அனைவரும்‌ அறியும்படியாக 
புகழ்பெற்ற “விவேகானந்தர்‌” என்ற [1:3 11 இக்கட்டிடத்தில்‌ பொறிக்கவும்‌ திட்ட 
திருநாமத்துடன்‌ காவி தலைப்பாகை வரல ்‌ மிட்டுள்ளோம்‌. நன்கொடைகளுக்கு 
அணிந்து மேலை நாடுகளுக்கான இந்திய வருமான வரிச்சட்டம்‌, 1961- 


தொடங்கினார்‌. சுருங்கக்‌ கூறின்‌ நகர ஐ உங்கள்‌ அனைவரின்‌ நன்மைக்காகப்‌ 


“நரேந்திரநாத்‌”, சுவாமி விவேகானந்‌ பிரார்த்திக்கிறோம்‌. 


தராகப்‌ பரிணமித்த இடம்‌ இதுவே! [8 கத வூ சுவாமி! ஆத்மநிஷ்டானந்தர்‌, 


சரித்திரப்‌ பெருமை வாய்ந்த செயலர்‌ 


[ 6. 

6 
இந்தச்‌ சிறிய நகரம்‌ இன்று நிறுத்துவோம்‌; \ 
சுவாமிஜியின்‌ நினைவுகளுக்கும்‌ ட © 
உலகின்‌ மீதான அதன்‌ வியத்தகு வாருங்க! 
தாக்கத்திற்கும்‌ மெளன 
சமர்ப்பணமாக உள்ளது. 

ராமகிருஷ்ண மிஷனின்‌ கேத்ரி மையம்‌ 
சிதிலமடைந்த ஃபடே பில்லாஸ்‌ என்னும்‌ இந்த 
சுவாமிஜியின்‌ நினைவுக்‌ கோயிலைப்‌ பழைய 
பெருமையுடன்‌ புனரமைத்து சுவாமிஜியின்‌ 150 
ஆண்டுக்‌ கொண்டாட்டங்களின்‌ போது 
அவருக்கு அர்ப்பணிக்க விழைந்தது. 

அது மட்டுமின்றி; இந்த வரலாற்றுப்‌ புகழ்‌ 
பெற்ற கட்டிடம்‌ கம்பீரமான ஒரு அருங்காட்சி 
யகமாக மாற உள்ளது. இது தனிச்‌ சிறப்பு பெற்ற 
அரசர்‌ - துறவியின்‌ உறவு, உள்ளூர்‌ மற்றும்‌ உலக 
அளவில்‌ அதன்‌ தாக்கம்‌, மறக்கப்பட்ட 
சரித்திரத்தின்‌ ஏடுகளைப்‌ பற்றிய விளக்கங்கள்‌ 
போன்றவற்றை உலகிற்கு அளிக்கும்‌. 


For direct transfer of contribution please inform your name address by a letter/e-mail/ SMS 


Bank Name State Bank Of India State Bank of Bikaner & Jaipur 
Alc. Name Ramakrishna Mission Vivekananda Smriti Mandir 


Alc Number 31811244628 51031902720 


Ale Type Savings 


Branch Address | Khetri-333503 | Khetri-333503 ண | 


Branch Code 13526 10132 
RTGS/NEFT Code SBIN0013526 SBBJ0010132 


Alc payee Cheque/Draft may be issued in favour of "RAMAKRISHNA MISSION, KHETRI" 
Address : Ramakrishna Mission Vivekananda Smriti Mandir 

P.O. Khetri, Dt. Jhunjhunu Rajasthan. Pin - 333503, Phone : 01593-234312 

email : rkmkhetri@gmail.com website : www.rkmissionkhetri.org 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 1171 ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 
cc ௭. ( ௮ நண ைைைகைைகைகைகைகைகசைகவையயயயயடடடடடடடடடடடடடட. 


சென்ற இதழின்‌ தொடர்ச்சி 


ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன்‌ 


ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன்‌ 


என்னையும்‌, தம்பியையும்‌ கூட்டிக்‌ கொண்டு சிங்காநல்லூர்‌ 
குளத்தில்‌ குதித்து விடலாம்‌ என்று அம்மா போனார்‌. 
ஆனால்‌ மனது கேட்கவில்லை, திரும்பி வந்துவிட்டோம்‌”. 

அவளிடம்‌ நான்‌ சொன்னேன்‌ : “இந்தப்‌ பிரச்னை 
என்னுடையது என்று நினைத்துக்‌ கொண்டு நீயே எனக்கு 
ஏதேனும்‌ தீர்வு சொல்‌.” 

மிகவும்‌ அமைதியுடன்‌ அவள்‌ சொன்னாள்‌: ““ஆறாவது 
செமஸ்டருக்கு வந்துவிட்டேன்‌. கேம்பஸ்‌ இண்டர்வியூவும்‌ 
வந்துவிட்டது. இதில்‌ பரீட்சை எழுதினால்‌ செலக்ஷன்‌ 
ஆகி வேலைக்குப்‌ போய்விடுவேன்‌. பிறகு எப்படியும்‌ 
மாதம்‌ 20,000 ரூபாய்‌ சம்பளம்‌ வரும்‌. தம்பியைப்‌ படிக்க 
வைப்பேன்‌. அம்மாவையும்‌ பார்த்துக்‌ கொள்வேன்‌. 


“அப்பா எப்பவுமே குடிப்பதில்லை. ஏதோ வியாபாரத்‌ 
தில்‌ நொடித்துப்‌ போய்விட்டது. அவருக்கு என்ன செய்வ 
தென்று தெரியவில்லை; ஆதரவு கொடுக்கவும்‌ ஆளில்லை. 
தாங்க முடியாமல்‌ குடிப்பழக்கம்‌ என்ற பெரியதொரு 
பலவீனத்தில்‌ விழுந்துவிட்டார்‌. 

“நான்‌ பணியில்‌ சேர்ந்தவுடன்‌ அப்பாவை De-addiction 
Centre-ல்‌ கொண்டு போய்விட வேண்டும்‌. குடிப்‌ பழக்கத்தி 
லிருந்து அவரை மீட்க வேண்டும்‌.” 


அவள்‌ கூறி முடித்தவுடன்‌, ““சரிம்மா, நீ 
கிளம்பலாம்‌” என்றேன்‌. “மேடம்‌, நீங்கள்‌ 
ஒன்றுமே சொல்லவில்லையே?” என்று 
கேட்டாள்‌. “நான்‌ ஒன்றும்‌ சொல்லத்‌ 
தேவையில்லை. நீதான்‌ எல்லாவற்றையும்‌ 
சொல்லிவிட்டாயே...”” என்றேன்‌. 
இயல்பிலேயே மரங்கள்‌ போன்று 
மிகவும்‌ மன உறுதி வாய்ந்தவர்களே 
நாம்‌. வேருக்கு நீர்‌ ஊற்ற வருகிறார்‌ 
களா, இல்லை, கோடாலியால்‌ வெட்ட 
வருகிறார்களா என்ற வித்தியாசம்‌ 
ை யும்‌; இல்லாமல்‌ வேருக்கு நீர்‌ ஊற்றினா 
தில்‌ லும்‌, நெருப்பைக்‌ கொட்டினாலும்‌, 
்‌.  . விறகாக வெட்டி எரிப்பதாக இருந்தா 
டிப லும்‌ மரமாக உள்ளவரை நிழலும்‌ 
க்கில்‌ கொம்ப கனியும்‌ கொடுப்பது ஒன்றுதான்‌ 
வரும்போது கடமை என்று புரிந்து கொள்கிற 
அளவுக்கு, எதிரியைக்கூட எதிரி 
துவுக்ூ யாகப்‌ பார்க்காத அளவுக்குப்‌ பக்கு 
வத்தோடு பிறந்தவர்களே நாம்‌. 
வுக்கு ஆனால்‌ பாதை இருந்தால்‌ 
குடம்‌ புரளல்‌ என்ற ஒன்று 
இருக்கத்தானே செய்யும்‌. 
அதிலிருந்து தடம்‌ புரண்டு 
போகாமல்‌ இருக்கத்தான்‌ 
கல்வி. இந்தக்‌ கல்வியை 
வீட்டிலேயே ஆரம்பிப்போம்‌. 


ஆனால்‌ தங்களது பிள்ளை 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 181 ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


உன்‌ வாழ்க்கையின்‌ ஒவ்வொரு நாளும்‌ உன்‌ சரித்திரத்தின்‌ ஓர்‌ ஏடாகும்‌. - ஓர்‌ அறிஞர்‌ 


மற்றவர்களைவிட அதிக மதிப்பெண்‌ வாங்க வேண்‌ 
டும்‌ என்ற ஒரே நோக்கத்திற்காக அவர்களை எப்படி 
யெல்லாம்‌ வதைக்கிறோம்‌? அவர்களது கவலை 
யையோ, கண்ணீரையோ நாம்‌ பார்ப்பதில்லை. 
யோசித்துப்‌ பாருங்கள்‌, பிள்ளைகள்‌ திசை மாறிப்‌ 
போவதற்கான, உருப்படாமல்‌ போவதற்கான 
எல்லா வழிகளையும்‌ செய்தவர்கள்‌ நாம்‌. 
பதினைந்து, பதினெட்டு வயது பிள்ளைகளெல்‌ 
லாம்‌ கேவலமான பாடல்களை எழுதவில்லை, 
அநாகரிகமான நடனம்‌ ஆடவில்லை. மிகக்‌ கேவல 
எதுவுமே எடுக்கவில்லை. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ ஒழுங்காகவே இருக்கிறார்கள்‌. 


மான திரைப்படம்‌ 


முப்பது, நாற்பதுகளைத்‌ தாண்டிய, கசடுகளை 
மட்டும்‌ வாங்கிக்‌ கொண்டு போன நாமெல்லாம்தான்‌ 
இவற்றையெல்லாம்‌ செய்து கொண்டிருக்கிறோம்‌. 


என்‌ குழந்தைக்கு எது ஒவ்வாதோ அது யாருக்கும்‌ 
ஒவ்வாது என்று ஒரு நாளும்‌ நாம்‌ 
நினைப்பதில்லை. கடைக்காரர்‌ 
களுக்குத்‌ தங்கள்‌ மகன்‌ சிகரெட்‌ 
பிடிக்காமலும்‌ மது குடிக்காமலும்‌ 
இருந்தால்‌ போதும்‌. 

கேவலமான பாட்டெழுதும்‌ 
நபருக்குத்‌ தன்‌ பெண்‌ ஏ.சி. காரில்‌ 
போய்‌ வருவாள்‌. அதனால்‌ அவள்‌ 
இந்தப்‌ 


மாட்டான்‌ என்று 


பின்னால்‌ எவனும்‌ 


பாட்டைப்‌ பா! 


நன்றாகவே தெரியும்‌. 

ஆக, சமுதாயமே பொறுப்புணர்வு இல்லாமல்‌ 
இருக்கிறது. விரல்விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள்‌ 
மட்டும்‌ எல்லாப்‌ பொறுப்பையும்‌ எடுத்துச்‌ செய்ய 
வேண்டும்‌. அப்படிக்‌ கசடு மேலோங்கி உள்ள 
கல்வியை 


மட்டும்‌ கொடுக்கிறோம்‌ என்றால்‌ 
கல்வியானது கானல்நீர்‌ ஆகிவிடும்‌. 
உங்களை உங்கள்‌ தாத்தாவும்‌, பாட்டியும்‌, 


தகப்பனும்‌, தாயும்‌ ஆதரித்து வளர்த்து ஆளாக்கி 
விட்டார்கள்‌. ஆனால்‌, அந்த நன்றிக்கடனை நீங்கள்‌ 
அவர்களுக்குச்‌ செலுத்த முடியாது. அடுத்தத்‌ 
தலைமூறைக்குத்தான்‌ வழங்க முடியும்‌. வாழ்க்கை 
எனும்‌ பெரிய போராட்டத்தில்‌ சமாளித்து நாமெல்‌ 
லாம்‌ மேலே வர முயற்சி செய்கிறோம்‌. உண்மையில்‌ 
அடிப்படையில்‌ நாம்‌ எல்லோரும்‌ நல்லவர்களே. 
நீங்கள்‌ கொடுப்பது மட்டுமே கல்வி. அந்தக்‌ 
கல்வியை நீங்கள்‌ கொடுக்க மறந்துவிட்டால்‌ கசடு 
மட்டுமே வாங்க நேரிடும்‌. காசு கொடுத்து, கசடு 
வாங்கிக்‌ குழந்தைகளைக்‌ கசடர்களாக மாற்றாதீர்கள்‌. 
உங்கள்‌ தாத்தா பாட்டியைப்‌ பற்றிச்‌ சொல்லுங்கள்‌. 
விளைச்சல்‌ நிலத்தை விற்று எப்படி உங்களை 
ஆளாக்கினார்கள்‌ என்று சொல்லிக்‌ கொடுங்கள்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 191 ஐப்பசி-அக்டோபர்‌ 


உங்கள்‌ குரலில்‌ மென்மை இருந்தால்‌ அந்தக்‌ 
குழந்தையின்‌ குரலிலும்‌ வரும்‌. உங்கள்‌ குரலில்‌ 
இனிமை இருந்தால்‌ குழந்தையின்‌ குரலிலும்‌ அது 
இருக்கும்‌. தவறு எதுவும்‌ குழந்தை செய்யவில்லை. 

மூன்று பேரால்‌ மட்டுமே குழந்தையைக்‌ காப்‌ 
பாற்ற முடியும்‌. தாய்‌, தகப்பன்‌ மற்றும்‌ ஆசிரியர்‌. 
ஆனால்‌ அசிரியர்‌ என்பவர்‌ பள்ளிகளில்‌ இருப்பவ 
ராகவே இருந்தாக வேண்டும்‌ என்கிற அவசியம்‌ 
இல்லை. அடுத்த வீட்டு மாமாவாக இருக்கலாம்‌, 
பக்கத்து வீட்டு அக்காவாகவும்‌ இருக்கலாம்‌. 

மிகச்‌ சாதாரணமான பெண்மணியை எடுத்துக்‌ 
கொண்டாலே நல்ல மனைவியாகவும்‌, நல்ல தாயா 
கவும்‌, நல்ல பாட்டியாகவும்‌, நல்ல பக்கத்து வீட்டு 
அத்தையாகவும்‌, அடுத்த வீட்டு அக்காவாகவும்‌, 
ஒரு சக பிரயாணியாகவும்‌, ஒரு நல்ல ஜீவனாகவும்‌ 
இருக்க முடியும்‌. 

இது எல்லோருக்கும்‌ பொருந்‌ 
தும்‌. அடுத்த வீடோ, பக்கத்து 
வீடோ எந்தக்‌ குழந்தையாக 
இருந்தாலும்‌, கொஞ்சம்‌ இனிமை 
யாகப்‌ பேசிப்‌ பாருங்கள்‌. 
பக்கத்தில்‌ ஒரு மருந்துக்கடைக்‌ 
குப்‌ போகப்‌ போகிறீர்களா? 
அடுத்த வீட்டில்‌ ஒரு தாத்தா, 
பாட்டி இருக்கிறார்களா, ஒன்று 
மில்லை எட்டிப்‌ பார்த்துவிட்டுக்‌ 
கடைக்குப்‌ போங்கள்‌. 

நீங்கள்‌ செய்வது 
குழந்தை பார்த்துக்‌ கொண்டே இருக்கும்‌. அதுவும்‌ 
நாளைக்குக்‌ கடைக்குப்‌ போகும்போது, காலிங்‌ 


அத்தனையையும்‌ உங்கள்‌ 


பெல்‌ அடித்து, “பாட்டி, ஏதாவது வேண்டுமா? 
நான்‌ வாங்கி வரட்டுமா?” என்று கேட்கும்‌. 
ஆனால்‌ நிதர்சனத்தில்‌ மிகக்‌ கடுமையான, 
வழுக்கும்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. 


சூழ்நிலையில்‌ அல்லவா போய்க்‌ 


எதற்குத்‌ தனி போடுகிறீர்களோ அது வளரும்‌, 
எதைப்‌ பட்டினி போடுகிறீர்களோ அது இறந்தே 
போகும்‌. 


இறைவன்‌ அவதாரமெடுத்து நிரந்தரமாக 
அதர்மத்தை ஒழிப்பதில்லை. நிரந்தரமாகக்‌ கசடைத்‌ 
தூக்கி வீச முடியாது. நிரந்தரமாக இருட்டை 
விரட்ட முடியாது. வெளிச்சம்‌ இருக்கிற விஷயமே 
இருட்டு இருந்தால்தான்‌ தெரியும்‌. நல்ல கல்வி 
என்கிற விஷயமே கசடு என்கிற ஒன்று இருக்கும்‌ 
போதுதான்‌ தெரியும்‌. நல்லவர்கள்‌ என்பதே, 
கூடவே அல்லவர்கள்‌ அதாவது தீயவர்கள்‌ 
இருக்கும்போதுதான்‌ தெரியும்‌. 

இப்போது சீரான ஒரு கல்வியை வீட்டிற்குள்‌ 


2015 


நீ ஒழுக்கத்தோடு இருந்தால்‌ கவலையே வராது; நீ அறிவாளியாக இருந்தால்‌ குழப்பமே வராது; நீ தைரியமாக இருந்தால்‌ அச்சம்‌ உன்னைத்‌ தீண்டாது. - கன்பூசியஸ்‌ 


ர டயம மமம்மம ம்ம மம்ம மடட்ட்டட்ட்ட 


ஜெ $5 அண்டுகளுக்கு 
ஸ்ரீராமஜெயம்‌ | வடமாநில புனித யாத்திரை |; ஆஸ்‌ A இட்‌ 


08.10.2015 இது 15 நாட்கள்‌ கொண்டது. அஹமதாபாத்‌, அக்ஷர்தாம்‌, டாக்கூர்‌ துவாரகை, விற்பூர்‌, 
நிஷ்கலங்கு மஹாதேவ்‌ (கடல்‌ உள்வாங்கும்‌ பாண்டவர்கள்‌ வழிபட்ட சிவஸ்தலம்‌) பாலக்‌, 
சோம்நாத்‌, மூல துவாரகை, ஹரிசித்திமாதா, கோமதிதுவாரகை, கோபீதளம்‌, நாகேசம்‌, பேட்‌ 
துவாரகை, போர்பந்தர்‌, அம்பாஜி, மாத்ரூகயா, மவுண்ட்‌ அபு, உதய்ப்பூர்‌, ஸ்ரீநாத்‌ துவாரகை, 
காங்கரோலி துவாரகை, புஸ்கரதீர்த்தம்‌, ஜெய்ப்பூர்‌ - கட்டணம்‌ ரூ. 15,000/- 

18.11.2015 இது 10 நாட்கள்‌ கொண்ட குதுகலமான ஆந்திரபிரதேஸ்‌ யாத்திரை அஹோபிலம்‌, 
மஹாநந்தி, மந்திராலயம்‌, ஸ்ரீசைலம்‌, வாடப்பல்லி, வேதாத்ரி, மட்டப்பல்லி, பத்ராசலம்‌, 
ஸ்ரீகூர்மம்‌, சிம்மாசலம்‌, அன்னாவரம்‌, துவாரகைதிருமலை, பொன்னூர்‌ பெருமாள்‌, விஜய 
வாடா, மங்களகிரி, நெல்லூர்‌, ஜொன்னவாடா, காளஹஸ்தி - கட்டணம்‌ ரூ. 10,500 /- 

20.01.2016 இது 10 நாட்கள்‌ கொண்ட குதுகலமான ஆந்திரபிரதேஸ்‌ யாத்திரை அஹோபிலம்‌, மஹாநந்தி, மந்திராலயம்‌, 
ஸ்ரீசைலம்‌, வாடப்பல்லி, வேதாத்ரி, மட்டப்பல்லி, பத்ராசலம்‌, ஸ்ரீகூர்மம்‌, சிம்மாசலம்‌, அன்னாவரம்‌, 
துவாரகைதிருமலை, பொன்னூர்‌ பெருமாள்‌, விஜயவாடா, மங்களகிரி, நெல்லூர்‌, ஜொன்னவாடா, 
காளஹஸ்தி - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 11,500/- 

20.01.2016 இது 1௦ நாட்கள்‌ கொண்ட குதுகலமான கர்நாடக யாத்திரை. ஸ்ரீரங்கபட்டினம்‌, தொடடமலுரா, மைசூ, 
மேல்கோட்டை, நஞ்ஜன்கூடு, பேலூர்‌, ஹலபேடு, சிருங்கேரி, சுப்ரமண்யம்‌, தர்மஸ்தலம்‌, கொல்லூர்‌ 
மூகாம்பிகை, முருடீஸ்வர்‌, யானைமலைவினாயகர்‌, உடுப்பி, ஹொரநாடுதங்க அன்னபூர்ணி, கட்டில்‌, 
பெங்களூர்‌, ஹம்பி, ஆனேகுந்தி, நவபிருந்தாவனம்‌ - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 11,200 /- 

05.02.2016 இது 7 நாட்கள்‌ கொண்ட மும்பை சீரடி யாத்திரை. பண்டரிபுரம்‌, பரலி வைத்தியநாதம்‌, நாகநாதம்‌, 

க்ருஸ்னேஸ்வர்‌, எல்லோராகுகை, சனி சிங்கனாபூர்‌, சீரடி சாய்பாபா, பஞ்சவடி, நாசிக்‌, த்ரியம்பகேஸ்வர்‌, மும்பை 
- நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 8,500/- 

05.02.2016 இது 1௦ நாட்கள்‌ கொண்ட மும்பை, சீரடி யாத்திரை. பண்டரிபுரம்‌, பரலி வைத்தியநாதம்‌, நாகநாதம்‌, 
க்ருஸ்னேஸ்வர்‌, எல்லோரா குகை, சனி சிங்கனாபூர்‌, சீரடி சாய்பாபா, பஞ்சவடி, நாசிக்‌, த்ரியம்பகேஸ்வர்‌, மும்பை, 
உஜ்ஜயினி மஹா காளேஸ்வரர்‌, ஓங்காரேஸ்வரர்‌- நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 11,500/- 

03.02.2016 இது8 நாட்கள்‌ கொண்ட கேரள யாத்திரை. மதுரை, திருமாலிருஞ்சோலைமலை, திருமேகூர்‌, கன்னியாகுமரி, 
சுசீந்திரம்‌, திருவண்பரிசாரம்‌, திருவனந்தபுரம்‌, திருவட்டாறு, வாரகழ, திருவல்லவாழ்‌, திருப்புலியூர்‌, 
திருவாறன்விளை, திவண்வண்டூர்‌, திருக்கடித்தானம்‌, திருச்செங்குன்றூர்‌, சோட்டானிக்கரா, திருக்காட்கரை, 
திருமுழிக்களம்‌, திருவஞ்சைக்களம்‌, குருவாயூர்‌, திருநாவாய்‌, திருவித்துவக்கோடு, தென்திருமலை - நபர்‌ 
ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 9,500/- 

17.02.2016 | இது 7 நாட்கள்‌ கொண்ட சிங்கப்பூர்‌-மலேசியா சுற்றுலா. கோலாலம்பூர்‌, டைம்ஸ்‌ ஸ்கொயர்‌ மால்‌, டிவின்‌ டவர்‌/ 

07.03.2016 | கே.எல்‌. டவர்‌/பாட்டு கேவ்ஸ்‌, முருகன்‌ தரிசனம்‌, மாரியம்மன்‌ தரிசனம்‌, சென்டிரல்‌ மார்கெட்‌, சீனா டவுன்‌, 

29.04.2016 | ஜென்டிங்‌ ஹைலேண்ட்‌, அமேஸ்மென்ட்‌ பார்க்‌, லாங்கஸ்ட்‌ கேபிள்‌ கார்‌, கேசினோ மற்றும்‌ சில இடங்கள்‌. 

06.05.2016 ஜுராங்‌ பறவை பார்க்‌, ஆர்சிட்‌ ரோடு, புத்தர்‌ பல்‌ கோயில்‌, கார்டன்‌ பை தி பே, லைட்‌ ஷோ, மாரியம்மன்‌ கோவில்‌, 

டக்‌. சென்சோடா, அண்டர்‌ வார்டர்‌ வேர்ல்ட்‌, பட்டர்பிளை ஷோ, ஸ்கைரைட்‌, 4னு - சிங்கப்பூர்‌ காட்சி, டால்பின்‌ 
ஷோ, லேசர்ஷோ, சிலோசே பீச்‌, யுனிவர்ஸல்‌ ஸ்டுடியோ, முஸ்தபா மால்‌ - ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 68,000,/- 

18.02.2016 இது 15 நாட்கள்‌ கொண்டது. அஹமதாபாத்‌, அக்ஷர்தாம்‌, டாக்கூர்‌ துவாரகை, விற்பூர்‌, நிஷ்கலங்கு மஹாதேவ்‌ 
(கடல்‌ உள்வாங்கும்‌ பாண்டவர்கள்‌ வழிபட்ட சிவஸ்தலம்‌) பாலக்‌, சோம்நாத்‌, மூல துவாரகை, ஹரிசித்திமாதா, 
கோமதிதுவாரகை, கோபீதளம்‌, நாகேசம்‌, பேட்‌ துவாரகை, போர்பந்தர்‌, அம்பாஜி, மாத்ரூகயா, மவுண்ட்‌ அபு, 
உதய்ப்பூர்‌, ஸ்ரீநாத்‌ துவாரகை, காங்கரோலி துவாரகை, புஸ்கரதீர்த்தம்‌, ஜெய்ப்பூர்‌ - கட்டணம்‌ ரூ. 16,000)/- 

05.03.2016 இது 13 நாட்கள்‌ கொண்டது. ஸ்ரீமத்‌ பாகவத உபன்யாச யாத்திரை. மதுரா, கோகுலம்‌, பிருந்தாவனம்‌, ஆக்ரா, 
ரிஷிகேஷ்‌, ஹரித்துவார்‌, குருஷேத்திரம்‌, நியூடெல்லி - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 8,500,- 

18.03.2016 இது 13 நாட்கள்‌ கொண்டது. பிரயாகை, சித்ரகூடம்‌, கயா, புத்தகயா, காசி, சாரநாத்‌, ஹரித்துவார்‌, ரிஷிகேஷ்‌, 
நியூடெல்லி, ஆக்ரா, மதுராபிருந்தாவன்‌, கோகுலம்‌ - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 13,200 /- 

அனைத்து இடங்களிலும்‌ விலை உயர்ந்த காரணத்தினாலும்‌ அத்தியாவசியப்‌ பொருட்களின்‌ விலை உயர்வானும்‌ 
அதற்கேற்றவாறு கட்டணம்‌ உயர்த்தி உள்ளோம்‌. யாத்திரீகர்கள்‌ அதை சிரமமாக நினைக்க வேண்டாம்‌. 


i| 


pes 


உ அன்ிந்வ. அ்கில்‌ 


Prot 


அ 2 த | 


௫௯௦௯௫ 


அ. இடி ம்‌ 


[த்‌ 


விபி ம்ம்‌ 


அண்ட 


ஒரே குழுவாக வருபவர்கள்‌ 9444887134 என்ற எண்ணில்‌ தொடர்பு 


கொள்ளவும்‌. நீங்கள்‌ விரும்பும்‌ இடங்கள்‌ ஏற்பாடு செய்து தருகின்றோம்‌. 


| ஆங்காங்கு தங்கும்‌ வசதிகள்‌, ஊர்சுற்றிப்‌ பார்க்க பஸ்‌ கட்டணம்‌, தூங்கும்‌ வசதி கொண்ட இரண்டாம்‌ வகுப்பு 
ரயில்‌ கட்டணம்‌, கைதேர்ந்த தென்னிந்திய பிராம்மணர்களைக்‌ கொண்டு காலை - காபி, டிபன்‌; மதியம்‌, இரவு 
உணவளிப்பதுடன்‌ இங்கு குறிப்பிட்ட அனைத்துச்‌ செலவுகளும்‌ எங்களைச்‌ சேர்நதவை. எந்த யாத்திரைகளில்‌ 
கலந்து கொள்வதானாலும்‌ குறைந்தபட்சம்‌ 125 நாட்களுக்கு முன்‌ முன்பதிவு செய்து கொள்வது நலம்‌. 
மேலும்‌ விவரங்களுக்கு; - 
a ஓ ஓ ்‌ 
மரீ விஉயலட்சுமி மராவல்‌ சர்வீஸ்‌ 
பழைய எண்‌. 55/3, புதிய எண்‌. 12, சிங்கராச்சாரி தெரு, (நல்ல தம்பி தெரு கார்னர்‌) 
திருவல்லிக்கேணி, சென்னை - 5. 8 : 28440144 உரிமையாளர்‌ : 5. யாம்‌ | 
E-mail:sreevijayalakshmitravels@gmail.com + www.sreevijayalakshmitravels.com 


(222222222222222222222 | 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 20 ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


தொடங்குங்கள்‌. 
முதியோரு ம்‌ 
குழந்தைகளும்‌ சேர்ந்து ஒரு 


கல்வி 


பயிலப்‌ போகிறோம்‌. 


அந்தக்‌ 


கல்வியில்‌ ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது என்பது 


முதல்‌ திட்டம்‌. மெகா சீரி 
உட்கார்ந்து சாப்பிடப்‌ பழகுங்கள்‌. 

குழந்தைகளுக்கு வேண்டிய 
தீர்கள்‌. வேண்டியவர்களோடு 


வித்தியாசமானது. எனக்கு 
னால்‌, அம்மா சொல்ல வேண்டும்‌, 


யல்‌ பார்க்காமல்‌ ஒன்றாக 


தை எல்லாம்‌ கொடுக்கா 
கொடுங்கள்‌. இரண்டும்‌ 
இட்லி பிடிக்காது என்று சொன்‌ 
“இட்லி தான்‌ 


கணவன்‌ மனைவியாக இருப்பது ஒன்றும்‌ 

கஷ்டம்‌ இல்லை. அப்பா 

இருப்பது மிகவும்‌ கஷ்டம்‌. 
சுந்தோஷம்‌ என்பது வாங்கிக்‌ கொடுக்‌ 


அம்மாவாக 


கும்‌ செல்போனிலோ, பாவாடை சட்டை 
யிலோ, கேட்ட உணவு வாங்கிக்‌ கொடுப்ப 
திலோ இல்லை. 
பிடித்தவர்களோடு ஒன்றாக வாழ்வதில்‌ 
இருக்கிறது. அவ்விதம்‌ வாழச்‌ சொல்லிக்‌ 
கொடுங்கள்‌ குழந்தைகளுக்கு. வாழ வகை 
யறியாத நாம்‌, குழந்தைகளையும்‌ வாழ 


சந்தோஷம்‌ என்பது 


ன்றைக்கு. அப்பா 
கு 


பாட்டி சாப்பிடுகிறார்கள்‌, 
இறேன்‌. அதனால்‌ நீயும்‌ சாப்பிடலாம்‌”. 


மாறாக, அடுத்த 
ரோஸ்ட்‌ போட்டுத்‌ 


கேட்டு, செய்து 


பிடிக்கவில்லையென்றால்‌ 


கிடைக்கும்‌ என்று 


கொடுக்கிறீர்கள்‌. 


வினோபாவின்‌ வாழ்வில்‌ மிக அழகான | ' 
ம்பவம்‌. காந்திஜி சபர்மதி ஆசிரமத்தை | 
ஆரம்பித்தபோது முதல்‌ ஆளாகச்‌ சென்றவர்‌ 


ஒரு ௪ 


அவர்‌. ஒரு நாள்‌ காந்‌ 


பரிமாறினார்‌. அதில்‌ 


வினோபாவிற்கு, பாகற்காய்‌ பிடிக்காது. 
காந்தியடிகள்‌ பரிமாறிவிட்டுப்‌ 
விட்டார்‌. வினோபாவிற்கு என்ன செய்வ 
தென்று தெரியவில்லை. அடுத்த நிமிடம்‌ 
பொரியலை அப்படியே 


அந்த பாகற்காய்ப்‌ 


விழுங்கிவிட்டார்‌. 


திரும்பிப்‌ பார்த்த காந்தியடிகள்‌, 


இது மிகவும்‌ பிடிக்‌ 


வந்து வைத்தார்‌. ௮ 
துறவறம்‌ 
விரும்பாததை ஏற்றுக்கொள்வது அதை 
ரிந்து கொண்டேன்‌” என்றார்‌. 


விடுவதுதான்‌ 


துறவறம்‌ என்று பு 


ஒவ்வொன்றாக, 


ஏனெனில்‌ பல்லியைப்‌ பார்த்து அம்மா, 
என்றால்‌ குழந்தையும்‌ 
பல்லி'” என்றால்‌ குழந்தையு 


அம்மாவாகிய 


காண்பிக்கிறீர்களோ, 
அருவருப்பு. எதைப்‌ பார்த்து சந்தோஷம்‌ 
காண்பிக்கிறீர்களோ, 

யெல்லாம்‌ சந்தோஷம்‌. 


ஏனெனில்‌ 


அதக விஜயம்‌. 21 | ப்பி ச்ம்‌ 1 


ந்தியடிகள்‌ சமைத்துப்‌ 
பாகற்காய்ப்‌ பொரியல்‌. 


போய்‌ 


“அடடா, உனக்கு 
குமா?” என்று மறுபடியும்‌ கொண்டு 
ப்போது வினோபா, “விரும்பியதை 
என்று நினைத்தேன்‌, 
விட மிகப்‌ பெரிய 


கற்பிக்க வேண்டும்‌. 
“ஐயோ பல்லி” 
“ஐயோ பல்லி” எனும்‌. “ஐ! 
ம்‌ “ஐ! பல்லி” என்று கூறும்‌. 


அம்மாதான்‌ 


நீங்கள்‌ எதைப்‌ பார்த்து அருவருப்பு 
அதெல்லாம்‌ குழந்தைக்கு 


அவை 


நம்மைச்‌ சுட்டுவிடும்‌. 


சாப்பிடுகிறார்‌, தாத்தா ல்‌ ்‌ 
ப்‌ ன்‌ ர ப யல்‌ செய்து 
க விட்டுக்‌ கிளம்பிப்‌ போய்‌ 

விடுவோம்‌. 

நிமிஷமே, “உனக்கு த்‌ 
தரட்டுமா?!” என்று க ந்த பர்வத 
கொடுக்காதீர்கள்‌. ஒன்று ்‌ 1 பவட! போய்‌ 
இன்னொன்று Se a என்று 
நீங்கள்தான்‌ கற்றுக்‌ க க சொல்லித்‌ 

தரலாம்‌. 


கிளம்பிப்‌ 
என்றால்‌ வாசல்வரை சென்று 
கொண்டு விடுவதற்கு நாம்‌ 
சொல்லிக்‌ கொடுக்கலாம்‌. 


போகிறார்கள்‌ 


பெற்ற நம்‌ குழந்தைகள்‌ 
மீது நமக்கே அக்கறை 
இல்லையென்றால்‌, பாடம்‌ 
சொல்லிக்‌ கொடுக்கும்‌ 
ஆசிரியர்‌ நாற்பது, ஐம்பது 
பேரை வைத்துக்‌ கொண்டு 
உங்கள்‌ குழந்தை மட்டும்‌ 
மேலே வர வேண்டும்‌ என்று 
கண்டிப்பாக நினைக்க முடியாது. 

தவறு, தீமை, பொறாமை, அங்க 
லாய்ப்பு, அடுத்தவர்களைப்‌ பற்றிக்‌ 
கேவலமாகப்‌ பேசுவது, பொய்‌, பித்த 
லாட்டம்‌ போன்றவை எல்லாம்‌ கசடு 
என்பது மனதிற்குத்‌ தெரியும்‌. இவற்றை 
யெல்லாம்‌ தொலைத்துவிட்டு நல்ல 
கற்றுக்‌ கொடுங்கள்‌. 
அத்துடன்‌ முக்கியமாக அவ்விதமா 
கவே வாழ்ந்து காட்டுங்கள்‌. இது 
தவறினால்‌ வள்ளுவர்‌ கூறுவதுபோல்‌, 


வற்றைக்‌ 


தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க 


பொய்த்தபின்‌ 
தன்னெஞ்சே தன்னைச்‌ சுடும்‌. 


ஆம்‌, நாம்‌ செய்த வினையால்‌, நம்‌ நெஞ்சே 


7 
ச 


2015 


நாம்‌ மக்களுக்கு எதுவும்‌ கர்‌ 3 
ற்றுத்‌ தர முடியாது. தங்களுக்குள்ளே இருப்பதை அவர்கள்‌ கண்டு கொள்ள உதவத்தான்‌ நம்மால்‌ 
£ல்‌ முடியும்‌. - கலீலியோ 


அன்பர்களே! கடவுளின்‌ திருவுருவப்‌ படங்கள்‌ 
முன்பு ஜபம்‌ செய்ய அமருங்கள்‌. 

பிடித்த இறை 
1 , நாமங்களை வாய்விட்டுச்‌ சொல்‌ 


விட்டுப்‌ 


உங்களுக்குப்‌ 
லுங்கள்‌, மனநோய்‌ 
| போகும்‌! 
/ ஒரு சில நிமிடங்கள்‌ ஜபம்‌ 
்‌ ஒழுங்காகத்தான்‌ நடக்கிறது. 
ஆனால்‌ ஒரு கட்டத்தில்‌ நீங்கள்‌ 
மனதைக்‌ கவனித்து நின்றால்‌..., அது, 
கடந்த கால நல்ல நிகழ்வுகளில்‌ குளிர்காய்கிறது 
அல்லது நேற்றைய வெற்றி தோல்விகளில்‌ சிக்கித்‌ 
தவிக்கிறது அல்லது குதித்துக்‌ கொண்டாடுகிறது. 
மீண்டும்‌ சில கணங்கள்‌ மனதை இழுத்து ஜபம்‌ 
செய்யுங்கள்‌. இப்போது மனம்‌ எதிர்கால வீண்‌ 
கற்பனைகளில்‌, எதிர்பார்ப்புகளில்‌, புரியாத பயங்க 
ளில்‌, அதிகமான ஆசைகளில்‌ மூழ்கிவிடுகிறது. 
“எனக்கு என்னவாகிவிடுமோ' என்ற பரபரப்பு 
மனதின்‌ வீரியத்தைக்‌ குறைத்துவிடுகிறது. அல்லது 
இதெல்லாம்‌ நடக்கும்‌ என்ற ஆழ்ந்த அறிவற்ற 
எதிர்பார்ப்பு. அது நிகழாவிட்டால்‌, ஏமாற்றம்தான்‌. 
ஆக, மனம்‌, சுகமான கற்பனைகளில்‌ திளைக்கி 
றது அல்லது துக்க நினைவுகளில்‌ லயித்து நெஞ்சு 
விம்முகிறது. ஆடுகிறது அல்லது ஓலமிடுகிறது. 
கடந்த காலத்தையும்‌ வருங்காலத்தையும்‌ 
கவ்விக்‌ கொண்டு அலைவதுதான்‌ மனமா? 
“போன நாட்டு இரங்குவதே தொழில்‌....” என்று 
கதறுவார்‌ தாயுமானவர்‌. மனம்‌ அமைதியாக, 
ஆனந்தமாக இருக்கிறதா? இருக்க முடிகிறதா? 
“இந்திரியாணாம்‌ மனச்சாஸ்மி' - இந்திரியங்க 
ளில்‌ நான்‌ மனமாக உள்ளேன்‌” என்றார்‌ பகவான்‌. 
ஆம்‌, பகவான்‌ ஸ்ரீகிருஷ்ணரின்‌ ஆசனம்‌ நம்‌ 
' மனம்தான்‌. ஆனால்‌ அந்த ஆசனத்தை பகவான்‌ 
அமர்வதற்குத்‌ தயாராக்க வேண்டுமே! இதனைச்‌ 
செய்வதற்கான முயற்சியே இந்த தியானப்‌ பயிற்சி. 


ற ஒன்றே ஒன்று கூட்டு முயற்சியே. - பெர்ட்ரண்ட்‌ ரஸ்ஸல்‌ 


§ 
தே 


அன்பர்களே! இப்போது நீங்கள்‌ உங்கள்‌ ஆசனத்‌ 
இல்‌ நிமிர்ந்து அமருங்கள்‌. 

பின்னே எதன்‌ மீதும்‌ சாய்ந்து கொள்ளாதீர்கள்‌. 
கடந்த காலக்‌ கஷ்டம்‌ - சுகம்‌, லாபம்‌ - நஷ்டம்‌, 
வசதி - அசதி போன்றவற்றில்‌ மனம்‌ ஈடுபடாமல்‌ 


இருப்பதுபோல அது உங்களை நினைக்க வைக்கும்‌. 

தலையைத்‌ தொங்கவிட்டு முன்பக்கம்‌ சாயாதர்‌ 
கள்‌. இது மனம்‌ எதிர்காலத்தை, நல்லது கெட்டதற்‌ 
கான விருப்பு வெறுப்புகளில்‌ மூழ்கிவிடாமல்‌ 
இருப்பதுபோல உங்களை எண்ண வைக்கும்‌. 

சுகம்‌ - துக்கம்‌, இன்பம்‌ - துன்பம்‌, மகிழ்ச்சி - 
தளர்ச்சி போன்ற இருமைகளைக்‌ கடந்து ஆனந்தம்‌ 
என்ற பெருநிலையை இயல்பான நிலையை 
அடைவதுதான்‌ தியானத்தின்‌ முதல்‌ நோக்கம்‌. 

முன்னே பூட்டப்பட்ட குதிரை, மூட்டைகள்‌ 
சுமத்தப்பட்ட வண்டியை பின்னேயும்‌ எண்ணிப்‌ 
பாருங்கள்‌. வண்டி கடந்த காலம்‌ என்றால்‌, குதிரை 
எதிர்காலத்தைக்‌ குறிக்கிறது. 

குதிரையையும்‌, வண்டியையும்‌ இணைத்த இடத்‌ 
தில்‌, நடுவில்‌ வண்டிக்காரன்‌ இருக்கிறான்‌. 

கடந்த காலமான சுமைகள்‌ உள்ள வண்டியையும்‌, 
எதிர்காலத்தில்‌ நம்பிக்கையுள்ள குதிரை என்பதை 
யும்‌ இணைக்கும்‌ இடத்தில்‌ நீங்கள்‌ அமர்ந்தால்தான்‌ 
வாழ்க்கை எனும்‌ பயணம்‌ சுலபமாகும்‌. 

ஆனால்‌, பொதுவாக மனிதனுக்கு நடப்பது 
என்ன? ஒன்று, கட்டுக்கடங்காத குதிரை மிரள்கிறது. 
அல்லது, சுமை ஏற்றப்பட்ட வண்டி சாய்றெது. 

வண்டிக்காரன்‌ இரண்டையும்‌ கட்டி ஆண்டால்‌, 
அதுவே சாதனையாகிவிடும்‌. 

ஸ்ரீகிருஷ்ணர்‌ பாரதப்‌ போரில்‌ திறமையாக 
ரதத்தை நடத்தியதை எண்ணிக்‌ கொள்ளுங்கள்‌. 
நீங்களும்‌ ஒரு கணம்‌, ஸ்ரீகிருஷ்ணரின்‌ அருள்‌ 
பெற்றவர்‌ என்று நம்பி அவராகவே மாறிவிட்டதாக 
பாவனை செய்யுங்கள்‌. 

குதிரையுடனும்‌ மூட்டைகளுடனும்‌ அமர்ந்து 
பயணம்‌ செய்வதுபோல நீங்கள்‌ தெய்வத்தின்‌ திரு 
முன்பு அமர்ந்திருந்து உங்கள்‌ குருநாதர்‌ உங்களுக்கு 
அளித்த மந்திரத்தை ஜபம்‌ செய்வதாக பாவியுங்கள்‌. 

அடுத்து, இன்னொரு சிந்தனை. 

குழந்தைகள்‌ ஆடி ஓடி விளையாடுகின்றன. 
எவ்வளவு திரிந்தாலும்‌ அதற்குச்‌ சோர்வோ, 
தளர்வோ வருவதில்லை. 

ஆனால்‌ வயது ஏற ஏற சிறு செயல்கள்‌ செய்வது 
கூட உங்களைச்‌ செய்கின்றன. 
நீங்கள்‌ சோம்பலை வெறுத்தாலும்‌ சுலபத்தில்‌ 


சோர்வடையச்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 22 ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


ட ஆம த்தம்‌ மம. அட 


சோர்வு எப்படி உங்களுக்கு வருகிறது? 


மனதை வீணாக, இலக்கின்றி அல்லது இலக்கு 
இருந்தும்‌ அதைத்‌ தவறவிட்டு அலைய விடுவதுதான்‌ 
மன உளைச்சலுக்கு முக்கிய காரணம்‌ என்பது 
பலரது அனுபவம்‌. 

மனதைப்‌ பயன்படுத்துவது ஒன்று. இழுத்த 
இழுப்புக்கெல்லாம்‌ மனம்‌ அலைவது வேறொன்று. 

குதிரையை வண்டிக்கு முன்னே பூட்டுவது 
மனதை ஆள்வது; அப்போது அது நம்‌ பணியாள்‌. கவலையுள்ள, இறந்த கால மற்றும்‌ எதிர்காலச்‌ 
சிந்தனைகளோ, ஆசையுள்ள எதிர்பார்ப்புகளோ, 


மாகத்‌ திகழுங்கள்‌. வு 


குதிரைக்குப்‌ பின்னே வண்டியை இழுத்து வரச்‌ 
செய்தால்‌ அது பயணம்‌. வண்டியிலுள்ள பொதி நம்‌ 
மீது விழுந்தால்‌, நம்‌ வாழ்வு பயணமல்ல, மயானம்‌. ஆழ்ந்த உறக்க நிலை. அது ஆனநீதமானது. 

ஆழ்ந்த உறக்கம்‌ தினமும்‌ சில கணங்களாவது 
இல்லையெனில்‌, உங்களது ஆரோக்கியம்‌ கெடும்‌; 


மனஉளைச்சல்‌ கூடும்‌; சிந்தனை தடுமாறும்‌. 


வீண்‌ கற்பனைகளோ இல்லாத நிலைதான்‌ நமது 


அதனால்தான்‌ “நிகழ்கணமே கடவுள்‌ - Present is 
Paramatman’ என்றார்‌. சுவாமி யதீஸ்வரானந்தர்‌. 
நிகழ்காலம்‌ என்பது கடவுளின்‌ பரிசு. Present = பரிசு. 

அடுத்து இன்னொரு சிந்தனை. 

ஒரு கடிகாரத்தை மனதில்‌ கொண்டு வாருங்கள்‌. 
அதிலுள்ள பெரிய முள்‌ வரும்‌ காலத்தையும்‌ சிறிய ka கத்தில்‌ ெ ட ட 

ட்‌ ட . ள்‌ உறக்க பறும்‌ னந்தமான 
எ வறண்ட வையவன்‌ கோகல்‌. . வ ர es ட ன ரர 

பெரியது ஓடுகிறது. ப்ப யது ஊர்கறது. - இந்த கவனமாக ஐபிக்கிறீர்கள்‌. இப்போது, இங்கேயே, 
இரண்டையும்‌ ரோக இயக்க வேண்டுமென்றால்‌, இந்தக்‌ கணத்தில்‌ வாழும்‌ நிலையைப்‌ பெறத்தான்‌ 
த நமக்கு மந்திர ஜபம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

ஒரு பக்தை எப்படி இருக்க வேண்டுமென்று Power of Now - “இக்கணத்தின்‌ சக்தி” என்பது 
கவலைகளிலும்‌ சோகங்களிலும்‌ ஊறிப்‌ போயிருந்த 55 மிக ஆழமானது. No என்றாலே Narayana 
அழு து அவ தா கல்‌ கான இத Over the World -“உலகின்‌ மீதான இறையாண்மை” 

“மகளே, அந்தக்‌ கடிகாரத்தைப்‌ பார்‌. விநாடி முள்‌ என்று பக்தர்கள்‌ புரிந்து கொள்கிறார்கள்‌. 
ஓயாமல்‌ இயங்குவது போல்‌, நீயும்‌ பிரார்த்தனையு 


அதனால்தான்‌ ஸ்ரீரமண மகரிஷி, “Bring sushupti 
into waking state’ - “ஆழ்ந்த உறக்க நிலையை 
விழிப்பு நிலைக்குக்‌ கொண்டு வா' என்கிறார்‌. 


விநாடி முள்‌ சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும்‌. 


பக்தர்களே, நீங்களும்‌ அதைப்‌ புரிந்துகொள்‌ 
டன்‌ இறைநாமத்தை ஜபித்து வா.” வதற்கு, வண்டிக்காரன்‌ போல வசதியான நிலை 

அன்பர்களே! இறைநாமத்தை இவ்வாறு நீங்கள்‌ யில்‌ அமருங்கள்‌. விநாடி முள்‌ போல ஓயாமல்‌, 
ஓதினால்‌, உங்கள்‌ அகத்தில்‌ ஓயாமல்‌ கூவிக்‌ கொண்‌ நிகழ்கால கணத்தில்‌ கவனம்‌ வைத்து செயல்புரியுங்‌ 


றருக்கு உதவும்‌ உள்ளமே மனித வாழ்வின்‌ லட்சியம்‌. - ஆல்பர்ட்‌ ஸ்வீட்சர்‌ 


டிருக்கும்‌ உங்கள்‌ பெயர்‌ மறைந்து கடவுளின்‌ கள்‌. பெரிய முள்ளும்‌ சிறிய முள்ளும்‌ தரும்‌ a 
திருநாமம்‌ உங்களுக்குள்‌ உதிக்கும்‌. உற்சாகமோ, உபத்திரவமோ உங்களை அசைக்கக்‌ 

நம்‌ பெயருக்கு அல்ப சக்திதான்‌ உண்டு. ஆண்டவ கூடாது என்ற சங்கல்பத்தோடு ஜபம்‌ புரியுங்கள்‌. 
னின்‌ திருநாமத்திற்கு அனந்த சக்தியல்லவா! அவரது “எது செய்தாலும்‌ அதது அந்தந்த நேரத்திற்கான 
நாமத்தை ஆர்வத்தோடு ஓதினால்‌, அந்தச்‌ சக்திக்கு பூஜை ஆகட்டும்‌' என்பார்‌ சுவாமி விவேகானந்தர்‌. 


நாமும்‌ சொந்தக்காரர்‌ ஆவோம்‌. இனி எதைச்‌ செய்தாலும்‌ அதை வழிபாடு செய்‌ 
ஆகவே, மீண்டும்‌ நன்கு நிமிர்ந்து அமருங்கள்‌. வதற்குரிய சிரத்தையுடன்‌ செய்ய சபதம்‌ ஏற்றுக்‌ 
இறந்த கால மற்றும்‌ வருங்கால நினைவுகள்‌ கொள்ளுங்கள்‌; சங்கல்பம்‌ மேற்கொள்ளுங்கள்‌. 

இல்லாமல்‌ சில கணமாவது நிகழ்காலத்தில்‌ ஆனந்த நீங்கள்‌ ஆனந்தத்தில்‌ திளைப்பீர்கள்‌. + 


_... ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 23 . ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


த்தம்‌ கல பரப்பி சர்வீஸ்‌ போன்‌ : 044-28442850 

044-28444538 

எண்‌. 18, ஆரிமுத்து ஆசாரி தெரு, திருவல்லிக்கேணி, சென்னை - 5, செல்‌ : 9444019151 
email : srivijayatravels@yahoo.com 


ரா 


ளர்‌ : கூபத்ரி_ 


10.02.16 | நெல்லூர்‌, ஸ்ரீசைலம்‌, மந்திராலயம்‌, மகா சித்பூர்‌ மாத்ருகயா, அம்பாஜி, மவுண்ட்‌அபு, 
18.03.16 நந்தி, அஹோபிலம்‌ (2X2) புஸ்‌ பேக்‌ சோம்நாத்‌ கடல்‌ உள்வாங்கும்‌ சிவன்‌ 
கட்டணம்‌ ரூ.5500/-. கோயில்‌ ஆகியவை. கட்டணம்‌ ரூ. 14,500/- 


ப ஹரிசித்தி மாதா, போர்பந்தர்‌, புஷ்கர்‌, 


27.01.16 14 நாட்கள்‌ கொண்ட மஹாராஷ்டிரா | 22.02.16 8 நாட்கள்‌ கொண்ட காசி யாத்திரை: 
யாத்திரை: மும்பை, நாசிக்‌, பஞ்சவடி, காசி, கயா, அலகாபாத்‌ ஆகியன. நபர்‌ 
ஒளண்டா நாகநாதம்‌, திரியம்பகேஸ்வர்‌, ஒருவருக்குக்‌ கட்டணம்‌ ரூ.8,000/- 
சீரடி, சனி சிங்கனாப்பூர்‌, எல்லோராகுகை, ! 01.03.16 312 நாட்கள்‌ கொண்ட மஹா சிவராத்திரி காசி 
பண்டரிபுரம்‌, பரளி வைத்திய நாதம்‌, யாத்திரை: புரி,புவனேஸ்வர்‌, கோனார்க்‌,காசி, 
கைகாட்டி, மகாராஜா, பீமாசங்கர்‌, உஜ்ஜயினி கயா, அலகாபாத்‌, அயோத்தியா, நைமிசாரண்‌ 
மகாகாளேஸ்வர்‌, ஓங்காரேஸ்வர்‌, யம்‌ ஆகியவை. கட்டணம்‌ ரூ. 12,900/- 
குஸ்னேஸ்வர்‌, அஷ்ட கணபதிகள்‌ ' ௦204 16 


அலியை எ 14500) 12 நாட்கள்‌ கொண்ட முக்திநாத்‌ யாத்திரை: 


கோரக்பூர்‌, சனோலி, காத்மாண்டு, முக்திநாத்‌ 

06.02.16 14 நாட்கள்‌ கொண்ட பஞ்சதுவாரகா மனகாமனா அம்மன்‌ மலைக்கோவில்‌, 
யாத்திரை: அகமதாபாத்‌, அட்சர்தாம்‌,வீர்பூர்‌, போக்ரா, அயோத்தியா, நைமிசாரண்யர்‌. 
பாலக்‌ டாக்கூர்‌ துவாரகா, பேட்‌ துவாரகா, நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 13,200/- 
காங்குரொலி துவாரகா, கோமதி துவாரகா, (ஹெலிகாப்டர்‌ கட்டணம்‌ தனி) 


குறிப்பு : பெயர்‌, வயது, இத்துடன்‌ அட்வான்ஸ்‌ செலுத்தி முன்‌ பதிவு செய்து கொள்ளவும்‌. காலை காபி, 1 வேளை டிபன்‌, 
2 வேளை சாப்பாடு, தங்கும்‌ இடவசதி, ஊர்‌ சுற்றிப்‌ பார்க்கும்‌ செலவு அனைத்தும்‌ கம்பெனிக்கு உட்பட்டது. 


No. 70/54, Swamybathan Street, Ramalingapuram, Chennai - 12. [1 
(Opp : Ayanavaram ESI Hospital) Cell : 97100 25326, 98413 93686, 2645 2644 


Email : srinivasatour23@gmail.com Web : www.srinivasatour.com 


ணக [்‌ ர்‌ ர்‌ 1 

6 நாட்கள்‌ சாயி பாபா யாத்த கி 11 நாட்கள்‌ சநாமாாற்றுளா ௫ 1800 
1.11.15 முதல்‌ 6.11.15 வரை, ஜனவரி, மார்ச்‌, மே. | 05.10.15 முதல்‌ 15,10.15 வரை, ஜனவரி, மார்ச்‌ 

மந்திராலயம்‌, ஷீரடி பண்டரிபுரம்‌ சனி சிங்கனாப்பூர்‌ | மசூர்‌ - ஹு - லூர்‌ - சிருங்கேரி - கொல்லூர்‌ மூகாப்பிக 


ரிஹாநாடூ தங்க சன்ன முனி - நஞ்சன்‌ கூட்‌ - முநு£ஸ்வர்‌ 
7 நாட்‌ ச கோளா சுற்றுலா கறி யானை மலை வினாயகர்‌ - ஹம்பி - ஆ௦னகுந்தி - நஹிருந்தாவனம்‌ 
ச ்‌ பு ர 

றை ஆகல அய கொள்‌ ஸ்கை (19 நாட்கள்‌ காரியாந்ற்ர இ 
்‌ 19.1115 முதல்‌ 27.1115 வரை புவளேஸ்வர்‌, கோனார்க்‌, மி, அவரா 

ப நடக] (நாளா ்‌ வநா ச்ற்றுலா க 50 (கால்கத்தர), காசி, கயா, புத்தகயா, திருவேணி சங்கமம்‌, ஹறிதுவார்‌, 
6.40.15 முத 910.15 வர சர்ப்ப ர - கண்னு? - சரசர௦க10 [ரிஷிதேஷம்‌, அமிர்தரஸ்‌, கோல்டன்‌ பெர்பிள்‌, ஜூலியன்‌ ஹாம்‌, 
5 நா | தள்‌ கேரளா சுற்றுலா ரூ, 6,300/- | வாகாயார்டர்‌, மதுரா, பிருந்தரவணம்‌, ஆக்ரா, டெல்லி 


்‌ ்‌ a உ 3 ்‌ ரயில்‌ கட்டணம்‌, பஸ்‌ கட்டணம்‌, தங்கும்‌ வசதி, உணவு 
22.12.15 ($9 26.12.15 ஊர, 13.0118 (56 16,0110 கல்வ - செர்ரி - எரணாகும்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ | 24 ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


தஞ்சை ஜெயபாலன்‌ 

ன] 0 
* தொண்டை நாட்டின்‌ 32 முமமுத வயி * சிவபெருமானின்‌ வேண்டு 
சிவஸ்தலங்களுள்‌ 30-வது தலம்‌ கோளுக்கிணங்க, வக்கொசுரனை 
இது. சங்கராபரணி ஆற்றின்‌ வட 


கரையில்‌ சுமார்‌ 10 ஏக்கரில்‌ இத்‌ ஷூ மல்‌ 
தலம்‌ அமைந்துள்ளது. 


வதம்‌ செய்துவிட்டு, பிரயோகச்‌ 
சக்கரமும்‌, சங்கும்‌ விளங்க அபய 
ஹஸ்தத்துடன்‌ ஆறடி உயரத்‌ திருக்‌ 
இறைவன்‌ ஸ்ரீ சந்திரமெளலீஸ்வ பாத வட வும்‌? கோலத்தில்‌ பெருமாள்‌ எழுந்தருளி 
ரர்‌, இறைவி ஸ்ரீ௮மிர்தாம்பிகை. ந்‌ அ அண்ணல்‌. ட, யுள்ளார்‌. இக்கோயில்‌ கோச்செங்‌ 
ஏ ஐ [நந்தர்‌ அ சி ராட்‌ ௫ ர ணை சென்மா்‌ 

* இத்திருக்கோயில்‌ ஆதித்திய கட்சோழனால்‌ திருப்ப சய்யப்‌ 


ப . ட்‌ . கூறுகிறது. 


கொண்டு கட்டப்பட்டது. பின்பு 


கண்டராதித்தனின்‌ மனைவி * இங்கு நடராஜர்‌ இடக்காலை 
செம்பியன்‌ மாதேவியார்‌ 2 ஊன்றி, வலக்காலைத்‌ தூக்கி ருத்ர 
இக்கோயிலைக்‌ கற்றளியாக்கிய 2 தாண்டவம்‌ ஆடுகின்றார்‌. 
இக்கோயிலுக்கு அருகில்‌ 
கல்‌ உருவாக மாறிய பெரிய அடி 


தோடு நிலதானம்‌, பொன்தானம்‌ 

ஆகியவை அளித்ததாக வரலாறு. (்‌ | 
ஸ ராஜகோபுரத்தை அடுத்து, ௮ 

கோயிலின்‌ உட்பகுதியில்‌ இடப்‌ |: 


்‌ ்‌ த ஙு 
பக்கமாக வக்கிர காளியம்மன்‌ [4 


மரங்கள்‌ காணப்படுகின்றன. சாதா 
ரண அடிமரங்களாக இருந்தவை 
காலப்போக்கில்‌ “சிலிக்கா' எனும்‌ 
மணற்பொருள்‌ ஏறி மரத்தின்‌ 
தன்மை மாறி இன்று “கல்‌ 
மரங்களாகக்‌' காணப்படுகின்றன. 

* மகா விஷ்ணுவால்‌ இந்த 
இடத்தில்‌ வதைக்கப்பட்ட 


சந்நிதி உள்ளது. வக்ரொசுரனை 
மகாவிஷ்ணு வதைத்தார்‌. அவ 
னது தங்கை துன்முகியை 
பார்வதிதேவி அழித்து, வக்கிர 
காளியாக இத்தலத்தில்‌ அருள்‌ 
வதாகப்‌ புராணம்‌ கூறுகிறது. வக்கிராசுரனின்‌ எலும்புகளே 
க கருவறையில்‌ மூலவர்‌ இந்தக்‌ கல்‌ மரங்கள்‌ என்று கூறப்ப 
டுகிறது. இந்தியப்‌ புவியியல்‌ 


துறை இக்கல்மரங்களைப்‌ பாது 
காத்து வருகிறது. 


மும்முகலிங்கமாகக்‌ காட்சியளிக்‌ 
கிறார்‌. இந்த லிங்கத்திற்குக்‌ 
கிழக்கே தட்புருட முகமும்‌, 


ர்‌ 4 கல்‌ மரங்கள்‌ 3 3 3 
வடக்கே வாமதேவ முகமும்‌, ்‌ *இண்டிவனம்‌-மயிலம்‌ 
தெற்கே அகோர முகமும்‌ ௯ ௯. ௬, செல்லும்‌ பஸ்‌ பாதையில்‌ பெரும்‌ 
அமையப்‌ பெற்றுள்ளன. பால்‌ புகைப்படப்‌ புதிர்‌ பாக்கத்திலிருந்து தெற்கே 10 கி.மீ. 
அபிஷேக வேளையில்‌ இறைவ தொலைவில்‌ இத்தலம்‌ உள்ளது. 
னின்‌ திருமுகங்களைக்‌ காண முடியும்‌. 


தலம்‌ எது சொல்லுங்கள்‌? 
ஏ. {i ௮. திருக்கானூர்‌, 
Ay ன்‌ ஆ. திருவக்கரை, 
| ஈர: aT இ. வானூர்‌. 


ஸ கருவறைக்குத்‌ தென்‌ பட அத்‌ 
குண்டலினி மாமுனிவர்‌ எனும்‌ சித்தரின்‌ ழ்‌ 
வபாத்‌ ்‌ 


உள்ளது; ப்பு 


சோம்பல்‌ எல்லாச்‌ செயல்களையும்‌ கடினமாக்கும்‌! சுறுசுறுப்போ எல்லாச்‌ செயல்களையும்‌ எளிமையாக்கும்‌. - பெஞ்சமின்‌ ப்ராங்க்ளின்‌ 


பின்லாந்து (111 பீமுறை 


[ ரின்லாந்து கல்விமுறையில்‌ அப்படி என்னதான்‌ உள்ளது? குள்‌ நடுவதால்‌, அறிவு அதிவேக வளர்ச்சி 
அடையும்‌ என எண்ணுவது மூடநம்பிக்கை. 


நோக்கியா நிறுவனத்தின்‌ தாய்நாடு பின்லாந்து. உலக 
அளவில்‌ “கல்வியின்‌ மெக்கா' என அழைக்கப்படுவதும்‌ ஏழு வயதில்‌ பள்ளி செல்லும்‌ பின்லாந்து 
அதே பின்லாந்துதான்‌. குழந்தை, அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குக்‌ 
கிட்டத்தட்ட ஆண்டின்‌ பாதி நாட்கள்தான்‌ 


மெரிக்க, ஐரோப்பி ரெ ந்தி 
தத வ ர ட றம்‌ சால த பல பள்ளி செல்கிறது. மீதி நாட்கள்‌ விடுமுறை. 


எவ்வளவு மேம்பட்டிருந்தாலும்‌, அனைத்து பிரச்னை 
களையும்‌ தீர்ப்பதற்கான டாலர்‌ என்ற மந்திரித்த ஒவ்வொரு நாளும்‌ பள்ளி இயங்கும்‌ நேரமும்‌ 
தாயத்து வைத்திருந்தாலும்‌, அவர்களால்‌ கல்வியில்‌ குறைவுதான்‌. அந்த நேரத்திலும்கூட, படிப்புக்குக்‌ 
பின்லாந்துடன்‌ போட்டியிட முடியவில்லை. கொடுக்கப்படும்‌ அதே முக்கியத்துவம்‌ இசை, ஓவியம்‌, 


“பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும்‌ மேம்‌ விளையாட்டு, மற்றும்‌ ஆய கலைகள்‌ 64-க்கும்‌ உண்டு. 


பாட்டுக்கான அமைப்பு: (OCED-Organisation ஒவ்வொரு பள்ளியிலும்‌ ஓர்‌ ஓய்வறை இருக்கும்‌. 
for Economic Co-operation and Development) படிக்கப்‌ பிடிக்கவில்லை அல்லது சோர்வாக இருக்கிறது 
என்பது வளர்ச்சியடைந்த நாடுகளின்‌ கூட்ட என்றால்‌, மாணவர்கள்‌ அங்கு செல்லலாம்‌. 

மைப்பு. இதன்‌ சார்பில்‌, தங்கள்‌ நாட்டு ஆசிரியர்‌ பயிற்சிக்கு மாணவர்கள்‌ தேர்வு 


மாணவர்களின்‌ கல்வித்‌ திறன்‌ குறித்த 
ஆய்வு அவ்வப்போது நடைபெறும்‌. 

இதற்கு PISA-Programme for International 

Students Assessment என்று பெயர்‌. 


செய்யப்படும்‌ விதம்‌ 

உறைவிடப்‌ பள்ளிகளில்‌ சேர்ந்து ஜந்து ஆண்டுகள்‌ கடும்‌ 
பயிற்சி. ஆறு மாதம்‌ ராணுவப்‌ பயிற்சி. ஒரு வருடத்துக்கு 
வெவ்வேறு பள்ளிகளில்‌ நேரடியாக வகுப்பில்‌ ஆசிரியர்‌ பயிற்சி. 
்‌ ன்‌ 3 ஏதாவது ஒரு பாடத்தில்‌ ப்ராஜெக்ட்‌, குழந்தை உரிமைப்‌ பயில 
இதில்‌ சேர்ந்து! ட... இந்த ரங்கங்களில்‌ பங்கேற்பது, நாட்டின்‌ சட்டதிட்டங்கள்‌ குறித்த தெளிவுக்‌ 
ட. வலில நாடுகள்‌ காக தேசிய அமைப்புகளிடம்‌ இருந்து சான்றிதழ்‌, தீயணைப்பு, 
ர. இருக்க பின்லாந்து தற்காப்புப்‌ பயிற்சி, முதலுதவி செய்வதற்கான மருத்துவச்‌ சான்று என 
எப்போதும்‌ முன்வரிசையிலேயே ஆசிரியர்‌ பயிற்சிக்கு சுமார்‌ ஏழு வருடங்களைச்‌ செலவிட வேண்டும்‌. 
இடம்‌ பிடிக்கிறது. 

இதன்‌ காரணம்‌ என்ன? 


பிற நாடுகள்‌ விருப்பப்பட்டால்‌, 


முக்கியமாக, 13 வயது வரை ரேங்கிங்‌ என்ற தரம்‌ பிரிக்கும்‌ 


பர்‌ ...... கலாச்சாரம்‌ கிடையாது; “பிராக்ரஸ்‌ ரிப்போர்ட்‌” தந்து பெற்றோரிடம்‌ 
பின்லாந்தில்‌ ஏழு வயதில்தான்‌ 


ஒரு குழந்தை பள்ளிக்குச்‌ செல்லத்‌ 
தொடங்குகிறது. ஒன்றரை வயதில்‌ 
ப்ளே ஸ்கூல்‌, இரண்டரை வயதில்‌ 
ப்ரீ கே.ஜி., மூன்று வயதில்‌ 
எல்‌.கே.ஜி., நான்கு வயதில்‌ யு.கே.ஜி 
என்ற சித்ரவதை அங்கே இல்லை. 


கையெழுத்து வாங்கி வரச்‌ சொல்லும்‌ வன்முறை கிடையாது. 
தங்கள்‌ பிள்ளையின்‌ கற்றல்‌ திறன்‌ குறித்துத்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டும்‌ என்று பெற்றோர்‌ விரும்பினால்‌, தனிப்பட்ட முறையில்‌ 
விண்ணப்பித்துப்‌ பெறலாம்‌. 

1. கற்றலில்‌ போட்டி இல்லை என்பதால்‌, தேர்வுகளில்‌ அதிக 
மதிப்பெண்‌ எடுக்கும்‌ மன உளைச்சல்‌ மாணவர்களுக்கு இல்லை. 


கருவறையிலிருந்து வெளியில்‌ 2s a5 மாணவர்களைப்‌ போட்டியாளர்களாகக்‌ கருதும்‌ மனப்‌ 
வந்ததுமே குடுகுடுவென ஓடிச்‌ பாங்கும்‌ இல்லை. 
சென்று பள்ளியில்‌ உட்கார்ந்து கொள்‌ 3. மாணவர்களுக்கு வீட்டுப்பாடம்‌ தரப்படுவது இல்லை. 
ளும்‌ அவசரம்‌ குழந்தைகளுக்கு 4. மாணவர்களுக்கு எந்தப்‌ பாடம்‌ பிடிக்கிறதோ அதிலிருந்து 
இல்லை. எல்லா நேரமும்‌ கற்றலுக்‌ அவர்களே வீட்டுப்பாடம்‌ செய்து வரலாம்‌. 
கான துடிப்புடன்‌ இயங்கும்‌ குழந்தை 5. ஒவ்வொரு பள்ளியிலும்‌ ஒரு மருத்துவர்‌ இருப்பார்‌. அவர்‌, 


யின்‌ சின்னஞ்சிறு மூளை, தனது மாணவர்களின்‌ உடல்நிலையைத்‌ தனிப்பட்ட முறை 

சுற்றுப்புறத்தின்‌ ஒவ்வோர்‌ அசைவிலிருந்‌ யில்‌ கவனித்து ஆலோசனைகள்‌ வழங்குவார்‌. 

தும்‌ ஒவ்வோர்‌ ஒலியிலிருந்தும்‌ கற்கிறது. 6. ஒரு பள்ளியில்‌ அதிகபட்சமாக 600 மாணவர்கள்‌ 
இலை உதிர்வதும்‌, செடி துளிர்ப்பதும்‌, இருக்கலாம்‌; அதற்கு மேல்‌ கூடவே கூடாது. 

இசை ஒலிப்பதும்‌, பறவை பறப்பதும்‌ 7. முக்கியமாக, பின்லாந்தில்‌ தனியார்‌ பள்ளிகள்‌ 

குழந்தைக்குக்‌ கல்விதான்‌. இவற்றிலிருந்து கிடையாது. அங்கு கல்வி என்பது முழுக்க முழுக்க 

குழந்தைகளை வேரோடு பிடுங்கி வகுப்பறைக்‌ அரசின்‌ வசம்‌. கோடீசுவரரோ, நடுத்தர வர்க்கத்தினரோ, 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ | 26 ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


அ சிரியா 6 GILD 
ஏழையோ யாராக இருந்தாலும்‌ அனைவரின்‌ குழந்தைகளும்‌ இல்லாத நாற்காலியைத்‌ தேடி எடுத்து 
ஒரே பள்ளியில்தான்‌ படிக்க வேண்டும்‌. ஏறி அமர்ந்து, தனக்குத்தானே முடி 
அனைவருக்கும்‌ சம தரமுள்ள கல்வி அங்கு உத்தரவாதப்‌ சூட்டிக்கொள்ளும்‌ தற்பெருமையாளர்‌ 
படுத்தப்பட்டு உள்ளது. அதனால்தான்‌ பின்லாந்தில்‌ 99% கன்‌ நிறைந்த வல்‌ இது பண்புமிக்க 
குழந்தைகள்‌ ஆரம்பக்‌ கல்வியைப்‌ பெற்றுவிடுகின்றனர்‌. பார்வை; மதிக்கத்தக்க மனநிலை. 
த காக ரான அச எவள்‌ பின்லாந்து கல்வியிலிருந்து நாம்‌ 
8. அதில்‌ 94% பேர்‌ உயர்கல்விக்குச்‌ செல்கின்றனர்‌. “டியூஷன்‌ ப பபா ட. 
இத்தகைய சிறந்த கல்வி 
முறையை உருவாக்கியதிலும்‌, 


கலாச்சாரமும்‌ அங்கு இல்லை. 

9. தேர்வுகளை அடிப்படையாகக்‌ கொள்ளாத இந்தக்‌ கல்வி 
முறையில்‌ பயின்றுவரும்‌ மாணவர்கள்தான்‌, உலகளாவிய அளவில்‌ பராமரிப்பதிலும்‌ பின்லாந்து 
எல்க்‌ வக்‌ க்‌ அதர இரத்தத்‌. ர 
றனர்‌. இது எப்படி என்பது கல்வியாளர்களுக்கே புரியாத புதிர்‌. அந்தப்‌ முதல்‌ காரணம்‌. 
புதிருக்கான விடையை, ஐ.நா. சபையின்‌ ஆய்வு முடிவு கொடுத்தது. பின்லாந்தில்‌ ஆசிரியர்‌ பணி 

உலகிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும்‌ குழந்தைகள்‌ பற்றிய தரவரிசை என்பது, நம்‌ ஊர்‌ ஐ.ஏ.எஸ்‌., 


நடைபெறும்‌ பல்வேறு தேர்வுகளில்‌ முதல்‌ இடங்களைப்‌ பிடிக்கின்‌ 


ஆய்வு ஒன்றை, ஐக்கிய நாடுகள்‌ சபை ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ வெளியிடு ஐ.பி.எஸ்‌. போல மிகுந்த 
கிறது. இதில்‌ பின்லாந்து என்றும்‌ முன்னணியில்‌ உள்ளது. மகிழ்ச்சியின்‌ சமுதாய கெளரவம்‌ உடையது. 
நறுமணத்தில்‌ திளைக்கும்‌ குழந்தைகள்‌, அறிவை ஆர்வத்துடன்‌ அரசு வகுக்கும்‌ கொள்கை 
RN \\ 11/7/74 த முடிவுகளிலும்‌, திட்டங்க 

்‌ து ளின்‌ செயலாக்கத்திலும்‌ 

னு! | ஆசிரியர்களுக்கு முக்கியப்‌ 
அ பங்கு உண்டு. பின்லாந்தில்‌ 
ப மூன்றில்‌ ஒரு பங்கு குழந்‌ 
ணை தைகளின்‌ வாழ்நாள்‌ லட்சி 


யமே ஆசிரியர்‌ ஆவதுதான்‌. 
அதே நேரம்‌, அங்கு 
ஏ ஆசிரியர்‌ ஆவது அத்தனை 
& சுலபம்‌ அல்ல! 

மேல்நிலை வகுப்பில்‌ 
சிறந்து விளங்கும்‌ மாணவர்‌ 
களிலிருந்து ஆசிரியர்‌ பயிற்சிக்கு 
மாணவர்கள்‌ தேர்வு செய்யப்படு 
சுவைப்பதில்‌ புதிர்‌ எதுவும்‌ இல்லை. இன்றனர்‌. 

பின்லாந்து கல்விமுறையின்‌ இத்தகைய சிறப்புகள்‌ குறித்து உறைவிடப்‌ பள்ளிகளில்‌ சேர்ந்து 
அறிய வேண்டி, உலகமெங்கும்‌ உள்ள கல்வியாளர்களும்‌, ஐந்து ஆண்டுகள்‌ கடும்‌ பயிற்சி எடுக்க 
பிரதிநிதிகளும்‌ அந்த நாட்டை நோக்கிச்‌ செல்கின்றனர்‌. வேண்டும்‌. பின்‌, ஆறு மாதம்‌ ராணுவப்‌ 
உலகின்‌ 56 நாடுகளிலிருந்து 15,000 பிரதிநிதிகள்‌ ஒவ்வோர்‌ பயிற்சி. ஒரு வருடத்துக்கு வெவ்வேறு 
ஆண்டும்‌ செல்கின்றனர்‌. நாட்டின்‌ அந்நியச்‌ செலாவணியில்‌ பள்ளிகளில்‌ நேரடியாக வகுப்பறையில்‌ 
கணிசமான சதவிகிதம்‌ கல்விச்‌ சுற்றுலாவின்‌ மூலமே ஆசிரியர்‌ பயிற்சி. 
வருகிறது. ஏதாவது ஒரு பாடத்தில்‌ ப்ராஜெக்ட்‌, 

ஆனால்‌, இப்படித்‌ தங்களை நோக்கி வீசப்படும்‌ குழந்தை உரிமைப்‌ பயிலரங்கங்களில்‌ பங்கேற்‌ 
புகழ்மாலைகளைப்‌ பின்லாந்தின்‌ கல்வியாளர்களும்‌ ௮, நாட்டின்‌ சட்டதிட்டங்கள்‌ குறித்த தெளிவுக்‌ 
அமைச்சர்களும்‌ ஓடோடி வந்து ஏந்திக்கொள்வதில்லை. காகத்‌ தேசிய அமைப்புகளிடம்‌ இருந்து சான்றிதழ்‌, 
தீயணைப்பு, தற்காப்புப்‌ பயிற்சி, முதலுதவி செய்வ 


“பின்லாந்து கல்விமுறைதான்‌ (Finnish Education 
ப்‌ ட்‌ ட்‌ ௫ திரி ட்‌ பரி 3] ட்‌ 
System) உலகிலேயே சிறந்தது எனச்‌ சொல்ல த ததக அதல த்‌ ப வடவை ணன்‌. ல... 
த்‌. - ர சுமார்‌ ஏழு வருடங்களைச்‌ செலவிட வேண்டும்‌. 
முடியாது. PISA ஆய்வில்‌ எல்லா நாடுகளும்‌ 
பங்கேற்காத நிலையில்‌ இப்படி ஒரு பி 
முடிவை வந்தடைய முடியாது. 
எங்களைவிடச்‌ சிறந்த கல்விமுறையும்‌ 
இருக்க முடியும்‌' என்கிறார்கள்‌ 
தன்னடக்கத்துடன்‌. 


இப்படி ஆசிரியர்களை உருவாக்கும்‌ விதத்தில்‌ 
ன்லாந்து மேற்கொள்ளும்‌ சமரசம்‌ இல்லாத முயற்சிகள்‌ 
தான்‌, அங்கு கல்வியில்‌ மாபெரும்‌ மறுமலர்ச்சியை 
உருவாக்கி இருக்கிறது! 
தாய்மொழி வழிக்கல்வி பயிலும்‌ பின்லாந்து மக்களிடம்‌ நாம்‌ 


பாடம்‌ கற்றுக்கொள்வோமாக. 4 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 271 ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


கடவுளின்‌ நாடக அரங்கம்‌ என்று இந்த உலகை ஏற்றுக்‌ கொள்‌. நாயகனாகிய இறைவனின்‌ முகமூடியாக நீ இருந்து உனக்குள்‌ அவனை இயங்கவிடு. - ஸ்ரீ அரவிந்தர்‌ 


போனால்‌ வராதது காலமும்‌ செயலும்‌. - பழமொழி 


ம்‌ 


“மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ!” - தாயும்‌ 
தந்தையும்‌ தெய்வம்‌ என்று படித்துள்ளாய்‌; தரித்ர தேவோ 
பவ, மூர்க்க தேவோ பவ - ஏழையும்‌, பாமரனும்‌ தெய்வம்‌ 
என்று நான்‌ சொல்கிறேன்‌. ஏழை, முட்டாள்‌, பாமரன்‌, 
துயரத்தில்‌ உழல்பவன்‌ இவர்கள்‌ உனது தெய்வம்‌ 
ஆகட்டும்‌. இவர்களுக்கு ஆற்றும்‌ சேவையே உயர்ந்த தர்மம்‌ 


என்பதைப்‌ புரிந்துகொள்‌. ' 
(௪ 


9. 


இது சுவாமி விவேகானந்தர்‌ தமது 
திருக்கரங்களால்‌ சுவாமி அகண்டா 
னந்தருக்கு, கேத்ரியில்‌ 
சேவைப்‌ பணிகளை ஆரம்பித்த 
காலத்தில்‌ எழுதிய கடிதத்தின்‌ 
ஒரு பகுதி. தமது மூத்த சகோதர 
ரின்‌ இக்கடிதம்‌ எத்தகைய 
உற்சாகத்தையும்‌, ஆனந்தத்தை 


அவர்‌ 


துறவிகளில்‌ சுவாமி 
அகண்டானந்தரே முதன்‌ 
முதலில்‌ துறவுப்‌ 
பாதையின்‌ ஓர்‌ அம்சமாக 


சமுதாய சேவையை 


ஏற்றுக்‌ கொண்டவர்‌. அவர்‌ மேற்கு வங்காளத்தின்‌ 


சார்காச்சியில்‌ நிறுவிய ஆசிரமம்‌ மனிதகுலத்திற்குச்‌ 
சேவை செய்யும்‌ ஓர்‌ அரிய மையமாக மலர்ந்துள்ளது. 

இது ஸ்ரீராமகிருஷ்ணரிடமிருந்து சுவாமிஜி பெற்ற 
ஜீவசேவையே சிவசேலை என்ற லட்சிய அஸ்திவாரத்‌ 
தின்‌ மீது எழுப்பப்பட்டது. 


ஜனவரி, 2015-ல்‌ சார்காச்சி ஆசிரமத்தைக்‌ காணும்‌ 
பாக்கியம்‌ பெற்றேன்‌. கடவுளை மட்டுமே நம்பி, 
பெரும்‌ காரியங்களைச்‌ சாதித்து மாமனிதரான சுவாமிக 
ளின்‌ பணிக்களமான ஆசிரமத்தைக்‌ கண்டு ஆச்சரியத்‌ 
இல்‌ உறைந்து போனேன்‌. 

1897-ல்‌ தமது பரிவ்ராஜக வாழ்க்கையின்போது 
முர்ஷிதாபாத்‌ பகுதிக்கு வந்தார்‌ சுவாமிகள்‌. அப்போது 
அங்கு பெரும்‌ பஞ்சத்தால்‌ மக்கள்‌ தவித்தனர்‌. இதனால்‌ 
மனம்‌ வாடிய அவர்‌ இந்தச்‌ சேவை அமைப்பை நிறுவி 
னார்‌. அதுவே ராமகிருஷ்ண மடம்‌ - மிஷனின்‌ முதல்‌ 
சேவை மையமாக மலர்ந்தது. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


யும்‌ சுவாமிகளுக்கு 
அளித்திருக்கும்‌! 
சுவாமிஜியின்‌ சகோதரத்‌ | 


இ ௫ 
28: 
த 


சுவாமிகள்‌ ஊர்ப்‌ பெரிய மனிதர்களிடமிருந்‌ 
தும்‌, உள்ளூர்‌ ஆட்சியாளர்களிடமிருந்தும்‌ உதவி 
பெற்று, பஞ்சத்தால்‌ வாடிய மக்களுக்கு உணவு 
அளித்தார்‌. அனாதைச்‌ சிறுவர்களுக்குத்‌ தேவை 
யான உதவிகளைச்‌ செய்து உறவினரிடம்‌ 
சேர்ப்பித்தார்‌. அப்படிச்‌ செல்ல முடியாதவர்கள்‌ 
ஆசிரமத்திலேயே தங்கிவிடுவதுண்டு. 

சுவாமிகள்‌ ஆசிரியர்களை அமர்த்தி அவர்க 
ளுக்கும்‌ மற்ற உள்ளூர்ச்‌ சிறுவர்களுக்கும்‌ கல்வி 
அளிக்க ஏற்பாடு செய்தார்‌. அடிப்படைக்‌ கல்வி 
யறிவுடன்‌ தொழில்நுட்பம்‌ மற்றும்‌ வேலை 
வாய்ப்பிற்கான படிப்புகளுக்கும்‌ ஏற்பாடு செய்‌ 
தார்‌. அவர்களின்‌ மனநலன்‌ காக்க மதிப்பீட்டுக்‌ 
கல்வியையும்‌ அளித்தார்‌. 

நான்‌ சார்காச்சி ஆசிரமத்திற்கு மாலை ஆரதி 
நேரத்தில்‌ போய்ச்‌ சேர்ந்தேன்‌. மூத்த சுவாமிகள்‌ 
மேலைநாட்டுக்காரனான எனக்கு உரிய முறை 


A ச ஆ © 
 உ்காச சக்கு 
ஒரு தாத்த யாத்திரை 


யில்‌ தேனீரும்‌ சிற்றுண்டியும்‌ கொடுக்கப்‌ 
பட்டதா எனக்‌ கவனித்தார்‌. 

பின்னர்‌ நான்‌ சுவாமி அகண்டானந்தரின்‌ 
அறைக்குச்‌ அறையின்‌ சூழ்‌ 
நிலையே அற்புதம்‌. அந்த அறையின்‌ மென்மை 


சென்றேன்‌. 


யான வெளிச்சம்‌, அலங்கரிக்கப்பட்டு அமர்ந்த 
நிலையிலிருந்த சுவாமிகளின்‌ படம்‌ - இவை 
சுவாமிகளின்‌ சாந்நித்தியம்‌ நிறைந்திருந்ததைக்‌ 
காட்டியது. நான்‌ அங்கு தியானம்‌ செய்தேன்‌. 
குருதேவரின்‌ பின்னே 
சுவாமிகளின்‌ அறை உள்ளது. மக்கள்‌ அங்கு 


கர்ப்பகிரகத்தின்‌ 


தியானம்‌ செய்கிறார்கள்‌. அங்கு அவர்‌ உபயோ 
இத்த ஜபமாலை, உடைகள்‌, குடை, ஃப்ளாஸ்க்‌ 
போன்றவை பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. 

மறுநாள்‌ ஆசிரமத்தைச்‌ சுற்றிப்‌ பார்த்தேன்‌. 
மேல்நாட்டு வேதாந்த சொசைடிகளைப்‌ பார்த்த 
எனக்கு ஆசிரமத்தின்‌ செயல்பாட்டின்‌ பரப்பு 
மிகுந்த வியப்பைத்‌ தந்தது. 

சார்காச்சி ஆசிரமம்‌ ஒரு தர்ம வைத்தியசாலை, 
பெரிய தோட்டங்கள்‌, விளையாட்டு மைதானங்‌ 
கள்‌, கோசாலை, ஆரம்பப்பள்ளி, உயர்நிலைப்‌ 
பள்ளி, ஓர்‌ அனாதை இல்லம்‌ ஆகியவற்றை 


ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


உள்ளடக்கிப்‌ பரந்து விரிந்து நிற்கிறது. 

ஒரு கருத்தரங்குக்‌ கூடம்‌, துறவிகள்‌-பணி 
யாளர்கள்‌ - விருந்தினர்‌ தங்குமிடங்கள்‌, கிராமப்‌ 
புற பயிற்சி மையம்‌, மேல்நிலை நீர்த்தொட்டி 
என்று மக்கள்‌ நல்வாழ்வுத்‌ திட்டங்களையும்‌ 
உள்ளடக்கிய மையம்‌ இது. 

நீர்‌ தர ஆய்வு மையம்‌, கணினிப்‌ பயிற்சி 
மையம்‌, ஸ்கூட்டர்‌, சைக்கிள்‌ போன்ற வாகனங்‌ 
களுக்கான பழுதுபார்க்கும்‌ மற்றும்‌ உற்பத்தி 
மையம்‌ இவற்றுடன்‌ ஓர்‌ ஆசிரியர்‌ பயிற்சி பள்ளி, 
நவீன அறிவியல்‌ அருங்காட்சியகம்‌ ஆகியவை 
யும்‌ நிறுவப்பட்டுள்ளன. இவ்வாறு ஒரு கிராமம்‌ 
முழு தன்னிறைவு அடையும்‌ வகையில்‌ எல்லா 
வசதிகளும்‌ நிறைந்துள்ளது சார்காச்சி ஆசிரமம்‌. 

பலவகையான பழங்களையும்‌, காய்கறிகளை 
யும்‌ அவற்றின்‌ இடையே பூத்துக்‌ குலுங்கும்‌ 


கடுகு மலர்களையும்‌ கண்டேன்‌. 


ஏழை, முட்டாள்‌, பாமரன்‌, துயரத்தில்‌ 
உழல்பவன்‌ இவர்கள்‌ உனது தெய்வம்‌ 


ஆகட்டும்‌. இவர்களுக்கு ஆற்றும்‌ சேவையே 
உயர்ந்த தர்மம்‌ என்பதைப்‌ புரிந்துகொள்‌. 
அங்கு சந்தித்தேன்‌. அவரது தாத்தா சுவாமி 
அகண்டானந்தருக்கு முடிதிருத்தும்‌ சேவை புரிந்தார்‌ 
என்றார்‌. பாரம்பரியமாகத்‌ துறவியருக்குச்‌ சேவை 
செய்யும்‌ இந்தக்‌ குடும்பத்தைக்‌ கண்டு நான்‌ வியந்தேன்‌. 
மூன்றாவது நாள்‌ ஆசிரமத்தின்‌ செயலர்‌ சுவாமி 
விஸ்வமயானந்தருடன்‌ தேவ்கிராம்‌ என்னும்‌ ஊருக்குச்‌ 
சென்றேன்‌. வழியில்‌ அன்னை அகாலி தேவியைத்‌ 
தரிசித்துக்‌ கிராமத்தை அடைந்தோம்‌. அங்கு சுவாமி 
களுக்கு விமரிசையான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 
ஒரே மாதிரி உடை உடுத்திய கிராமத்துப்‌ பெண்கள்‌ 
சங்கொலி எழுப்பியபடி அவரை வரவேற்றனர்‌. நூற்றுக்‌ 
கணக்கான ஆண்களும்‌ பெண்களும்‌ அவரைச்‌ சுற்றிக்‌ 
கூடிய நிலையில்‌ என்னால்‌ எவ்வளவு முயன்றும்‌ 


சாம்ராஜ்யம்‌ கடுகு விதைக்கு 


“பரலோக 
ஒப்பானது. ஒரு கடுகு விதையை ஒருவன்‌ தன்‌ 
நிலத்தில்‌ விதைத்தான்‌. அது எல்லா விதைகளை 
யும்‌ விடச்‌ சிறிதாக இருந்தது. ஆனால்‌ வளரும்‌ 
போது சகல பூண்டுகளிலும்‌ பெரிதாகி ஆகாயத்‌ 
துப்‌ பறவைகள்‌ அதன்‌ கிளைகளில்‌ வந்து அடை 
யத்தக்க மரமாகும்‌” (மாத்யூ 13.31-32) என்ற ஏசு 
வின்‌ உரை அப்போது என்‌ நினைவிற்கு வந்தது. 

ராமகிருஷ்ண மிஷனை ஒரு விதைக்கு 
ஒப்பிடலாம்‌. சுவாமி விவேகானந்தரின்‌ சிந்தனை 
யில்‌ உதித்தது இந்த விதையின்‌ ௧௬. 

அதை விதைத்துப்‌ பெரும்‌ 
வளரும்‌ வரை போஷித்து வளர்த்தவர்‌ சுவாமி 


விருட்சமாக 
அகண்டானந்தர்‌. மட்டுமல்ல 
எண்ணில்லா மனிதர்களும்‌ இந்த விருட்சத்தில்‌ 
புகலிடம்‌ பெறுகின்றனர்‌. 

தற்செயலாக நான்‌ ஒரு முடிதிருத்துபவரை 


பறவைகள்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 29 .. ஐப்பசி-அக்டோபர்‌ 


வரவேற்பு வைபவத்தை முழுமையாகக்‌ காண முடிய 
வில்லை. நாங்கள்‌ பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ புகைப்‌ 
படம்‌ பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு சிவன்‌ கோயிலுக்‌ 
குச்‌ சென்று வந்தோம்‌. 
பின்னர்‌ மேடை நிகழ்ச்சிகள்‌ பல நடைபெற்றன. 
இசையும்‌ உரைகளும்‌ மக்களைக்‌ கட்டிப்‌ போட்டன. 
இந்தியக்‌ கலாச்சாரத்தோடு இயல்பாகக்‌ கலந்திருக்‌ 
கும்‌ துறவு லட்சியத்திற்கு மரியாதை தரும்‌ மக்களின்‌ 
பாங்கைக்‌ கண்டு வியந்தேன்‌; ஆனந்தமடைந்தேன்‌. 
சுவாமி அகண்டானந்தர்‌ ஓர்‌ உன்னத மனிதர்‌; 
உத்தமத்‌ துறவி. அவரது புகழ்‌ சார்காச்சியில்‌ உயிர்த்‌ 
துடிப்புடன்‌ மிளிர்கின்றது. இங்கு ஆன்மிகமும்‌ 
தொண்டும்‌ கைகோர்த்துச்‌ செல்வதைக்‌ காணும்‌ எந்த 
யாத்ரிகனும்‌ மனவெழுச்சி பெறாமல்‌ திரும்ப முடியாது. 
ஜோஸப்‌ பெய்டில்‌, அமெரிக்கா, பாஸ்டன்‌, வேதாந்த 
சொசைட்டியைச்‌ சேர்ந்த ஒரு பக்தர்‌. 


தமிழாக்கம்‌ : மோகனா சூரியநாராயணன்‌ 


2015 


- தாமஸ்‌ ஆல்வா எடிசன்‌ 


அஹிம்சை என்பது உயர்ந்த லட்சியத்தின்‌ எல்லாப்‌ பரிணாமங்களுக்கும்‌ நம்மை அழைத்துச்‌ செல்கிறது. 


உன்னால்‌ எதைச்‌ செய்ய முடியாது என்று பிறர்‌ சொல்கிறார்களோ, அதைச்‌ செய்து காட்டுவதுதான்‌ மிகப்‌ பெரிய இன்பம்‌. - வால்டேர்‌ 


“மனிதனின்‌ லட்சியம்‌ எது? இன்பமா? இல்லை. மனிதன்‌ 
பல நேரங்களில்‌ இன்பமே லட்சியம்‌ என்று எண்ணிப்‌ பல 
துன்பங்களை அனுபவித்துக்‌ கடைசியில்‌ ஞானம்தான்‌ சிறந்தது 
என்பதை உணர்கிறான்‌' என்கிறார்‌ சுவாமி விவேகானந்தர்‌. 

அந்த ஞானத்தைப்‌ பெறுவதற்கு மேலோர்‌ துணை அவசியம்‌. 

அறன்‌அறிந்து மூத்த அறிவுடையார்‌ கேண்மை 
திறன்‌அறிந்து தேர்ந்து கொளல்‌. 

“அறத்தின்‌ இயல்பை அறிய வேண்டும்‌. அப்படி வாழ்கின்ற 
பெரியோர்களை அடைந்து அவர்களுடைய வழிகாட்டுதலை 


(குறள்‌: 441) 


நாம்‌ பின்பற்ற வேண்டும்‌' என்கிறார்‌ வள்ளுவர்‌. 

தற்காலத்தில்‌ குறிப்பாக இளைஞர்கள்‌ யாரைத்‌ தங்களுடைய 
வாழ்க்கையின்‌ லட்சியமாகக்‌ கொள்ள வேண்டும்‌? 

சுவாமிஜி தம்‌ டேர்‌ சரத்‌ சந்திர சக்கரவர்த்தியிடம்‌ ஒரு முறை 
கூறினார்‌: “உலக வரலாற்றைப்‌ படித்துப்‌ பார்‌. ஒவ்வொரு நாட்டி 
லும்‌, குறிப்பிட்ட காலத்தில்‌ ஒரு மகாபுருஷர்‌ நடுநாயமாக இருப்‌ 
பதைக்‌ காண்பாய்‌. அவரது கருத்துக்களால்‌ கவரப்பட்டு நூற்றுக்‌ 
கணக்கான மக்கள்‌ உலகிற்கு நன்மை செய்‌ 
வார்கள்‌. நீங்கள்‌ எல்லாம்‌ புத்திசாலி இளை 


சுவாமி அரபா பப 


நாடுகளுக்கு எடுத்துக்‌ காட்டினார்‌. 
மெகாலே ஆங்கிலக்‌ கல்வியின்‌ 
தாக்கத்தால்‌, அக்காலத்தில்‌ குறிப்பாக 
இளைஞர்களின்‌ நிலை பரிதாபமாக 
மாறிவிட்டது. அத்துடன்‌ தேசத்தின்‌ 
பல பகுதிகளை ஆட்சி செய்து கொண்‌ 
டிருந்த குறுநில மன்னர்கள்‌ வலிமை 
யற்றவர்களாகவும்‌ தேசப்‌ பற்று இல்‌ 
லாதவர்களாகவும்‌ புலனின்பங்களுக்கு 
அடிமைகளாகவும்‌ இருந்தார்கள்‌. 
இந்தக்‌ காலகட்டத்தில்‌ சுவாமிஜி 


ஸ்ரீராமகிருஷ்ணரிடமிருந்து அரிய 
ஆன்மிக ஞானத்தைப்‌ பெற்று இந்தியா 
முழுவதும்‌ பரிவ்ராஜகராக வலம்‌ 


வந்தார்‌. அவரது பிறப்பும்‌ வாழ்வும்‌ 
சாதாரணமாக ஒரு மனிதன்‌ பிறந்து 
ஆன்மிகச்‌ சாதனைகள்‌ செய்து முக்தி 
அடைவது போன்றது அல்ல. 


சுவாமிஜியின்‌ மகத்தான செயல்‌ 


ஞர்கள்‌; நீண்ட நாட்களாக 


இங்கு வருகிறீர்கள்‌. இது 
வரை என்ன செய்திருக்கிறீர்‌ 


கிறுப்பு 


கள்‌? சொல்லுங்கள்‌. இந்த ஒரு பிறவியையாவது 
பிறரது சேவைக்காகப்‌ பயன்படுத்தக்‌ கூடாதா? 
அப்படிச்‌ செய்தால்‌ நீ இங்கு வந்தது வீண்போக 
வில்லை என்பதை நான்‌ உணர்வேன்‌”. 
தற்கால மகாயுருவர்‌ 

சுவாமிஜியே இந்தக்‌ காலத்தின்‌ மகாபுருஷர்‌. 
ஏனென்றால்‌ தற்காலத்தின்‌ பிரச்னைகளை 
அவர்‌ அலசி ஆராய்ந்து அதற்கான தீர்வையும்‌ 
சொல்லியுள்ளார்‌. 

சுவாமிஜியின்‌ பணி என்ன? 

நம்முடைய சிற்றறிவு நோக்கிலே பார்க்கும்‌ 
போது இரண்டு மகத்தான செயல்களை அவர்‌ 
ஆற்றியிருக்கிறார்‌. ஒன்று நமது தேசத்திற்கு 
வந்த துன்பத்தைப்‌ போக்கியிருக்கிறார்‌. 

மற்றது, மேல்நாட்டில்‌ காணப்படும்‌ உலகாய 
தப்‌ போக்கிற்கு மாற்றாக ஆன்மிகம்‌ என்ற 
லட்சியத்தை முன்‌ வைத்தார்‌. அந்த லட்சியத்தின்‌ 
படி வாழ்ந்தால்‌ மனித குலத்தின்‌ பிரச்னைக 
ளுக்கு நிரந்தரத்‌ தீர்வு ஏற்படும்‌ என்பதை மேல்‌ 


வேகானந்தரைய்‌ 
பின்பற்றுபவர்களின்‌ 


சுவாமிஜியைப்‌ போன்ற மகான்கள்‌ 
மனிதர்களுக்குத்‌ தெய்விகத்தை 
உணர்த்தவே இறைநிலையிலிருந்து கீழ்‌ 
இறங்கி இவ்வுலகிற்கு வருகிறார்கள்‌. 
சுவாமிஜி இந்தியா முழுவதும்‌ வலம்‌ 
வந்தபோது இந்தியர்களுடைய அவல 
நிலையைக்‌ கண்டு மிகவும்‌ வாடினார்‌. 
ஏனெனில்‌ அவர்கள்‌ தங்களது தனித்தன்மையை 
இழந்து விட்டிருந்தார்கள்‌. அவர்களிடத்தில்‌ தன்னம்‌ 
பிக்கை இல்லை. ஆங்கிலேயரிடத்தில்‌ அடிமைப்பட்ட 
தோடு அல்லாமல்‌ தங்கள்‌ மதத்தின்‌ உண்மைகளை 
அறிந்துகொள்ளாத அவல நிலையில்‌ இருந்தார்கள்‌. 
அக்காலகட்டத்தில்‌ சுவாமிஜி இந்தியாவில்‌ தமது 
ஒரு போர்வீரனைப்‌ போன்று நாம்‌, நம்‌ சமுதாயத்‌ 
திலுள்ள துன்பங்களையும்‌, துயரங்களையும்‌ 
எதிர்கொண்டு செல்ல வேண்டும்‌. அப்படி 


முன்னேறிச்‌ செல்லும்போது சுவாமிஜியின்‌ 
ஆற்றல்‌ ஒவ்வொருவருக்கும்‌ வந்து சேர்கிறது. 


எழுச்சிமிக்க உரைகளை ஆற்றியிருந்தால்‌ அவை பெரிய 
தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குமா என்பது சந்தேகம்‌. 

எனவேதான்‌ சுவாமிஜி பிரமததாசரிடம்‌ கூறுகிறார்‌: 
“இப்போது நான்‌ காசியிலிருந்து புறப்படுகிறேன்‌. 
சமுதாயத்தின்‌ மீது ஒரு நாள்‌ வெடிகுண்டு போல்‌ 
வெடிப்பேன்‌; அப்போது இந்தச்‌ சமுதாயம்‌ ஒரு நாயைப்‌ 
போல்‌ என்னைப்‌ பின்‌ தொடரும்‌”. 

இதன்‌ பிறகு சுவாமிஜி தமது பரிவ்ராஜக வாழ்க்கையை 
முடித்து மேலைநாட்டில்‌ போகத்தில்‌ உழன்ற மாந்தர்களி 


டம்‌ இந்தியாவின்‌ உன்னத ஆன்மிகச்‌ செய்தியைப்‌ பரப்பச்‌ 

சென்றார்‌. தனியொரு மனிதராகவே, காலங்காலமாக நிலைக்கக்‌ 

கூடிய மகத்தான செயலை அவர்‌ நிகழ்த்தினார்‌. பின்‌ இந்தியா 

திரும்பி, தமது அனல்கக்கும்‌ சொற்பொழிவுகளால்‌ தேசபக்தி 

யைப்‌ புகுத்தினார்‌. ஆன்மிகத்தை விழிப்புறச்‌ செய்தார்‌. 
சுவாமிஜி காட்டும்‌ லட்சியம்‌ 

சுவாமிஜி கூறுகிறார்‌: “மனித இனத்திற்கு அவர்களுடைய 
தெய்விகத்தைப்‌ போதிப்பதே என்‌ லட்சியம்‌. வாழ்க்கையின்‌ 
ஒவ்வோர்‌ அசைவிலும்‌ அதை அவர்கள்‌ வெளிப்படுத்த 
வேண்டும்‌.” 

“உறங்கும்‌ ஆன்மாவைத்‌ தட்டி எழுப்புங்கள்‌. அதனால்‌ 
சக்தி கிடைக்கும்‌, பெருமை கிடைக்கும்‌, நன்மை கிடைக்கும்‌, 
தூய்மை கிடைக்கும்‌. இன்னும்‌ என்னென்ன மேலானவையோ 
அவை யாவும்‌ உங்களுக்குக்‌ கடைக்கும்‌”. 

இந்த ஆன்மாவை நம்முள்‌ இருந்து எழுப்ப வேண்டும்‌ 
என்றால்‌ என்ன செய்ய வேண்டும்‌? அதற்கு அவர்‌ நான்கு 
பக்தி 
யோகம்‌, ஞானயோகம்‌, ராஜயோகம்‌ - இவற்றுள்‌ ஒன்றையோ, 
பழகி சுதந்திரராக 
ஆகுங்கள்‌.... உங்களுக்குள்‌ இருக்கிற அந்தப்‌ பரமாத்மாவை 
வெளிப்படுத்துங்கள்‌. அதுவே லட்சியம்‌” என்கிறார்‌ 
சுவாமிஜி. 


தன்னலமற்ற சேவையின்‌ மகத்துவம்‌ 


யோகங்களைப்‌ போதித்திருக்கிறார்‌. “கர்மயோகம்‌, 


பலவற்றையோ எல்லாவற்றையுமோ 


ஆண்களும்‌ 


இருக்கிறது. அதனை சுவாமிஜி மிகவும்‌ 
வலியுறுத்துகிறார்‌. சொந்த முக்திக்காகப்‌ 
பாடுபடும்‌ அதே நேரத்தில்‌ உலக 
நன்மைக்காகவும்‌ பாடுபட வேண்டும்‌. 
ஏனெனில்‌ 


மனத்தூய்மை மிக அவசியம்‌. 


ஆன்மிகச்‌ 


சாதனைக்கு 
அத்தகைய தூய்மையைப்‌ பெற, 
தன்னலமற்ற சேவை ஆற்ற வேண்டும்‌. 
அதனால்‌ 
பலனில்‌ 


மனம்‌ 
பற்று 
விடுபடும்‌. மெல்ல மெல்லக்‌ கர்மங்களை 
நிலை 
உண்டாகும்‌. பிறகு படிப்படியாக ஒருவர்‌, 
உடம்பிலிருந்து தம்மை விடுவித்துக்‌ 
கொண்டு, ஆன்மாவில்‌ ஒன்றுபடுத்திக்‌ 
கொள்ளும்‌ பக்குவத்தைப்‌ பெறுவார்‌. 


ஆசைகளிலிருந்தும்‌ 
வைப்பதிலிருந்தும்‌ 


இறைவனுக்காகவே செய்யும்‌ 


சுவாமி துரியானந்தரிடம்‌ சுவாமிஜி 
கூறுகறொர்‌: “ஹரி, நான்‌ இப்போது ஒரு 
புதிய பாதையைக்‌ காட்டியிருக்கிறேன்‌. 
இதுவரை ஆன்ம 
ஆராய்ச்சி இத்தகைய பாதையில்‌ சென்றால்‌ 
தான்‌ அனுபூதி கிடைக்கும்‌ என்கிற கருத்து 
இருந்திருக்கிறது. ஆனால்‌ இப்போது 


பெண்களும்‌ தன்னலமற்றுக்‌ 


தியானம்‌, ஜபம்‌, 


இந்த நிலையை அடைய இன்னொரு வழி கடவுளுக்காகத்‌ தொண்டாற்றுவதன்‌ மூலம்‌ அவர்கள்‌ 


ளார்‌. 


கிறார்க 


ஆசிகள்‌ 


அவர்கள்‌ நிச்சயம்‌ 
ள்‌. சுவாமிஜியைப்‌ பி 


“அது __ அது 


ஜீவன்‌ முக்தர்களாக ஆவார்கள்‌”. 
அத்தகைய ஒரு பாதையைக்‌ காட்டியதோடு 
மட்டுமல்லாமல்‌, ஆற்றலையும்‌ அவர்‌ கொடுத்துள்‌ 


அதையும்‌ துரியானந்தரிடம்‌ சுவாமிஜி 


சொல்லியிருக்கிறார்‌: “இன்னும்‌ வருகின்ற 200 
ஆண்டுகளுக்கு யாரும்‌ எதுவும்‌ செய்யத்‌ 


தேவையில்லை. வெறுமனே வாலைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டிருந்தாலே போதும்‌. 
அப்படியோர்‌ உத்வேகத்தை நான்‌ 


தந்திருக்கிறேன்‌'. 
சுவாமிஜி காட்டும்‌ வழியைப்‌ 
பின்பற்றுவது எப்பா ? 
சுவாமிஜி, ஜி.ஜி நரசிம்மாச்சாரியாருக்கு 
எழுதிய கடிதத்தில்‌, “உங்களுக்கு விருப்பம்‌ 
இருந்தால்‌, மனப்பூர்வமாக, சிறிதும்‌ 
சுயநலமின்றி, அனைத்திற்கும்‌ மேலாக 


பரிபூரணமான தூய்மையுடன்‌ இருப்பதன்‌ 
மூலம்‌ என்னைப்‌ பின்தொடருங்கள்‌. என்‌ 


உங்களைத்‌ தொடரும்‌' என்ற 


அறைகூவல்‌ விடுக்கிறார்‌. 
இவற்றை யாரெல்லாம்‌ கடைபிடிக்கிறார்களோ, 


சுவாமிஜியைப்‌ 
எபற்றுவதின்‌ சிறப்பு 
ல்‌ த்‌. 


== 


பின்பற்று 


ஆ 


அதிகம்‌ பயணிக்காத பாதைகளில்‌ செல்லும்‌ துணிவை வளர்த்திடுங்கள்‌. அதுதான்‌ உண்மையான தலைமைப்‌ பண்பு. - டாக்டர்‌ அப்துல்‌ கலாம்‌ 


_மரீஎசியா சிங்கப்பூர்‌ இலங்றக சுற்றுலா 


சமூக கலை இலக்கிய மாத இகழ்‌ சிங்கப்பூர்‌, மலேசியா, இலங்கை நகரத்தார்களுக்கு சொந்த 
நாடு போன்று தென்னிந்திய உணவு (சைவம்‌) ஆன்மீகம்‌ 
கலந்த இன்பச்சுற்றுலா. சேவை நோக்கோடு மிகக்குறைந்த 
கட்டணத்தில்‌ வசதியாகச்‌ சென்று வர ஏற்பாடு செய்துள்ளோம்‌. 


ரூப்பாக (9 நபர்‌, 20 நபர்‌. 30 நபர்‌) செல்ல விரும்பும்‌ போது அவர்கள்‌ செல்லும்‌ தேதியில்‌ பயணிக்கலாம்‌. 


நெ: 16/54, கிழக்குமாட வீதி, திருவான்மியூர்‌, சென்னை - 41, (Regd.) 
ஆபீஸ்‌ போன்‌: 044 24451270, செல்‌ : 94449 80270, 81229 96045 
E.mail: Jayalakshmi.yatra@gmail.com 


3. | 31.10.2015] 18 - நாட்கள்‌ நிஜகங்காஸ்நாண காசி யாத்திரை - மதுரா - பிருந்தாவனம்‌ - கோகுலம்‌ - கோவர்தன்‌- நைமிசாரண்யம்‌ - 
அயோத்தியா - சித்ர கூடம்‌ - அலஹாபாத்‌ - சீதாமரி விந்திய வாசினி - காசி - கயா- கல்கத்தா - கங்கா சாகர்‌ - 
தீபாவளி நிஜ கங்கா ஸ்நானம்‌ நபர்‌ ஒன்றுக்கு ரூ.18,000)/- 
23.11.2015 | 13- நாட்கள்‌ பூரி - புவனேஸ்வர்‌ - கோனாரக்‌ - ஜெசிடி வைத்யநாதம்‌ ஜோதிர்லிங்கம்‌ - காமாக்யா சக்திபீடம்‌- 
தசமகாவித்யா - கல்கத்தா - கங்காசாகர்‌. காமாக்யா சக்தி பீட யாத்திரை நபர்‌ ஒன்றுக்கு ரூ.13,000/- 
11.12.2015 | 16-நாட்கள்‌ உஜ்ஜயினி,மாக காளேஷ்வரர்‌,ஒம்காரேஷ்வர்‌,பீமா சங்கர்‌-த்யரம்பக்கேஷ்வர்‌-கிருஷ்ணேஷ்வர்‌-நாகநாதம்‌-வைத்யநாதம்‌ 
7 ஜோதிர்லிங்கம்‌ -அஷ்டவிநாயகர்‌ பண்டரீ புரம்‌, நாசிக்‌ ஷீரடி-பம்பாய்‌ உட்பட மஹாராஷ்ட்ரா யாத்திரை நபர்‌ ஒன்றுக்கு ரூ.17,000 
6 - நாட்கள்‌ - உஜ்ஜயினி, மகா காளேஷ்வரர்‌, ஒம்காரேஷ்வர்‌, பம்பாய்‌ உட்பட யாத்திரை நபர்‌ ஒன்றுக்கு ரூ.6,000/- 


கும்பகோணம்‌, திருவிண்ணகர்‌, நாச்சியார்‌ கோவில்‌, நாகப்பட்டினம்‌, திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணபுரம்‌ ,திருக்கண்ணமங்கை, 
திருசிறுபுலியூர்‌,தேரமுந்தூர்‌, திருவிழந்தூர்‌, சீர்காழி, தலைச்சங்கநாண்ம தியம்‌, அண்ணன்கோவில்‌(வெள்ளக்குளம்‌), 
காவளம்பாடி, திருமணிக்கூடம்‌,பார்த்தன்பள்ளி ,திருநாங்கூர்‌, மணிமாடக்கோவில்‌,திருதேவனார்‌ தொகை , 

செம்பொன்செய்‌ கோவில்‌,திருவாலி,திருநகரி,திருதெற்றி அம்பலம்‌.யாத்திரை நபர்‌ ஒன்றுக்கு ரூ.7,500/- 


16- நாட்கள்‌ -உஜ்ஜயினி, மாக காளேஷ்வரர்‌, ஒம்காரேஷ்வர்‌, ஜெய்பூர்‌- புஷ்கர்‌-ஸ்ரீநாத்‌ துவாரகா மவுண்ட்‌ அபு- 


04.01.2016) 6-நாட்கள்‌ -சோழ நாடு திவ்விய தேசம்‌- ஸ்ரீரங்கம்‌, உறையூர்‌, உத்தமர்‌ கோவில்‌,திருவெள்ளரை,அன்பில்‌ ,கோவிலடி, கண்டியூர்‌, 
தஞ்சாவூர்‌,திருக்கூடலூர்‌,திருகவித்தலம்‌,திருபுள்ளம்பூதங்குடி, திருஆதனூர்‌, நாதன்‌ கோவில்‌, திருவெள்ளியங்குடி, திருச்சேறை, 


அம்பாஜி - அகமதாபாத்‌ - கோலியாக்‌ (நிஷ்கலிங்க்‌ மஹாதேவ்‌) சோம்நாத்‌- போர்பந்தர்‌ துவாரகா- பேட்துவாரகா 
-பஞ்ச துவாரகை யாத்திரை நபர்‌ ஒன்றுக்கு ரூ17,000/- 
13.02.2016] 8-நாட்கள்‌ மந்திராலயம்‌, நவபிருந்தவனம்‌, மகாநந்தி, அஹோபிலம்‌ , நவநரசிம்மர்‌, ஸ்ரீசைலம்‌, விஜயவாடா, 
கனகதுர்கா, ஆந்திரா யாத்திரை நபர்‌ ஒன்றுக்கு ரூ.7,500/- 
09.03.2016 | 6- நாட்கள்‌ - பாண்டியநாடு - 18 திவ்வியதேசம்‌ - இராமநாதபுரம்‌, திருநெல்வேலி (நவதிருப்பதி), மதுரை, புதுக்கோட்டை உட்பட 
யாத்திரை நபர்‌ ஒன்றுக்கு ரூ.7,500/- 
14 - நாட்கள்‌ ரீவைஷ்ணோ தேவி யாத்திரை, மதுரா - பிருந்தாவனம்‌- கோகுலம்‌ - கோவர்த்தன்‌ - குருஷேத்திரம்‌, ஜலந்தர்‌ 
20.03.2016 ச ்‌ க ்‌ - 8 8 ்‌ ்‌ 
தே ரஸ்‌, ஜம்மு,சாமுண்டா -காங்கடா- ஜ்வாலாமுகி - சிந்தபூரணி -நைனாதேவி- டெல்லி - அக்க்ஷர்தாம்‌ 
நபர்‌ ஒன்றுக்கு ரூ.15,000/- 


மேலும்‌ விவரங்களுக்கு நிர்வாகி : K. ரகு 'ஜயலக்்ஷமி” யாத்ரா சர்வீஸ்‌ Ph:9962822782 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 321 ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


தளராத, நிதானமான முயற்சி எப்போதும்‌ மிகப்‌ பெரிய பலனைத்‌ தரும்‌. - சான்றோர்‌ வாக்கு 
இத்தகைய குணங்களின்‌ மூலம்‌ 


அவர்களிடத்தில்‌ வெளிப்படும்‌. 


இதனை சுவாமி ராமகிருஷ்ணானந்தர்‌, அளசிங்கப்‌ பெருமாள்‌, 
ஏக்நாத்‌ ரானடே போன்றோர்‌ வாழ்வில்‌ தெளிவாகக்‌ காணலாம்‌. 
அந்தப்‌ பிரச்னைகள்‌ உண்மையில்‌ சுவாமிஜியின்‌ ஆசீர்வாதங்கள்‌. 
அது எப்படி? 
இப்படிப்‌ பிரச்னைகள்‌, துன்பங்கள்‌, தொல்லைகள்‌ வரும்‌ 
போது, நம்முள்‌ இருக்கும்‌ சக்தி விழிப்புணர்வு பெறும்‌. 
பிரச்னைகள்‌ எதற்காக வருகின்றன? வீரர்களாக ஆவதற்கு. 


சுவாமிஜி நம்மிடம்‌ எதிர்பார்ப்பது 

சுவாமிஜி நம்மிடம்‌ நிறையவே 
எதிர்பார்க்கிறார்‌. அதில்‌ சிலவற்றை 
அவரது கடிதங்களிலிருந்து காணலாம்‌: 
“வாருங்கள்‌! முதலில்‌ மனிதர்கள்‌ ஆகுங்‌ 
கள்‌! மனிதனை நீங்கள்‌ நேசிக்கிறீர்களா? 


“வீரர்களால்தான்‌ இந்த உலகம்‌ அனுபவிக்கப்படுகிறது. 
உங்கள்‌ நாட்டை  நேசிக்கிறிர்களா? 


கோழைத்தனத்தை உதறித்‌ தள்ளு. அவர்களால்‌ 
எந்தவிதமான காரியத்தையும்‌ ஆற்ற முடியாது” 
என்பது சுவாமிஜியின்‌ வாக்கு. 


அப்படியானால்‌ வாருங்கள்‌.... 
“ஏழைகளுக்காக, பாமரர்களுக்காக, 
ஒதுக்கப்பட்டவர்களுக்காக உணர்ச்சி ஒருவரிடம்‌ கத்திச்‌ சண்டை போட்டு 
அவரைக்‌ கொல்வதில்‌ வீரமில்லை. “இந்தச்‌ 
சமுதாயத்தில்‌ இருக்கின்ற இத்தனை பிரச்னை 
களுக்கிடையில்‌ தன்னலமற்றிருப்பேன்‌. சத்தி 


கொள்ளுங்கள்‌... இறைவனின்‌ திருவடி 
களில்‌ உங்கள்‌ அந்தராத்மாவைச்‌ சமர்ப்‌ 
பியுங்கள்‌. அப்போது ஆற்றல்‌ வரும்‌, 
உதவி வரும்‌, குறையாத ஊக்கம்‌ வரும்‌. 
பாடுபடுங்கள்‌! பாடுபடுங்கள்‌!... 
“உனது மனவசியத்திலிருந்து விடு 


யத்தைக்‌ கடைபிடிப்பேன்‌. சேவையாற்று 
வேன்‌. ஆன்மாவில்‌ நிலைபெறுவேன்‌. தெய்‌ 
ர்‌! வத்தைச்‌ சார்ந்தே வாழ்வேன்‌' என்ற உறுதி 
படு. உனக்குள்ளிருக்கிற அந்த எல்லை நிலையைப்‌ பெறவே இவ்வளவு 
யற்ற ஆற்றலாகிய சிங்கம்‌ கிளர்ந்து எழும்‌”... பிரச்னைகள்‌. 
“சகோதரா, அளசிங்கா, சுறுசுறுப்பாக இரு. ஒரு போர்வீரனைப்‌ போன்று நாம்‌, 
நம்‌ சமுதாயத்திலுள்ள துன்பங்களையும்‌, 
துயரங்களையும்‌ எதிர்கொண்டு செல்ல 
வேண்டும்‌. அப்படி முன்னேறிச்‌ 
செல்லும்போது சுவாமிஜியின்‌ ஆற்றல்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ வந்து சேர்கிறது. 


தைரியமாக இரு. இந்தியாவில்‌ நாம்‌ பெரும்‌ 
செயல்களைச்‌ செய்து முடிக்க இறைவனால்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறோம்‌. நம்புங்கள்‌. நாம்‌ 
செய்தே தீர வேண்டும்‌. 

“ஏழைகளான, வெறுத்துத்‌ தள்ளப்பட்ட, 
பிறருக்காக உண்மையாக உணர்கின்ற இதுவே சுவாமி விவேகானந்த 
நாம்தான்‌ அதைச்‌ செய்வோம்‌. மன்னர்களோ ரைப்‌ பின்பற்றுபவர்களின்‌ சிறப்பு. 
மந்திரகளோ பெரிய காரியங்களைச்‌ செய்வது 
அபூர்வம்‌. 

“உங்களிடத்தில்‌ தன்னலம்‌ வந்து சேரவில்லை. 


சேவை புரியவர்களிடம்‌ 

சுவாமிஜியின்‌ ஆற்றல்‌ 
சுவாமிஜியின்‌ ஆற்றல்‌ 
ஒருவருக்கு வரும்‌ என்பதை அவர்‌ 
தமது சீடர்‌ நஞ்சுண்டராவுக்கு எழு 
“திய கடிதத்தின்‌ மூலம்‌ அறியலாம்‌. 
“சாகும்‌ வரைக்கும்‌ வேலை செய்யுங்‌ 


பெயர்‌, புகழ்‌, பண ஆசை, போகம்‌ போன்றவற்‌ 
றின்‌ அடிமைத்தனம்‌ போன்றவை உங்களிடம்‌ 
வருவதற்கு முன்பு நீங்கள்‌ மகத்தான காரியத்தில்‌ 
உங்களை அர்ப்பணம்‌ செய்து கொள்ளுங்கள்‌”. 
சேவை என்பது சுலயமல்ல! கள்‌. நான்‌ மறைந்த பிறகும்‌ என்‌ ஆன்மா 
உங்களிடத்தில்‌ வேலை செய்யும்‌.” 
சுவாமிஜியின்‌ ஆற்றல்‌ மூலம்‌ ஒரு 
செயலில்‌ வெற்றி பெற்றால்‌, அது எனது 


மகத்தான காரியம்‌ என்பது பகவானின்‌ காரியம்‌, சுவாமிஜி 
யின்‌ காரியம்‌. அவற்றைச்‌ செய்கையில்‌ தேகாத்ம புத்தி ஒழிய 
வேண்டும்‌. அதற்கு, “நான்‌, “எனது” என்கிற அகங்கார, 
மமகாரங்கள்‌ நீங்க வேண்டும்‌. ஒரு குருவிடம்‌ உடனாக வேண்‌ | திறமையால்‌, செல்வாக்கால்‌ பெற்ற 
டும்‌. அந்தக்‌ காலத்தில்‌ குருகுல வழிமுறை இருந்தது. குருகுலத்‌ | வெற்றி அல்ல. முற்றிலும்‌ தெய்வத்தின்‌ 
தில்‌ சேர்ந்து, குரு சொல்வதை முற்றிலுமாகக்‌ கடைப்பிடித்து | அருளால்‌ பெற்ற வெற்றி என்ற ஒரு 
வாழும்‌ நிலை தற்காலத்தில்‌ அரிது. நம்பிக்கையும்‌ ஆசையற்ற தன்மையும்‌ 

ஆகவே நம்மிடத்தில்‌ இருக்கிற அந்த அகங்கார மமகார | ஒருவருக்கு வரும்‌. 
வாசனைகளை நீக்கிக்‌ கொள்வதற்கு ஓர்‌ அற்புத வழி தொண்டாற்‌ ஆசையற்ற நிலை இறையனு 
பூதிக்கு வழிவகுக்கும்‌. அந்த அனு 
நேர்மையான வழியில்‌ அவற்றை வெல்வதன்‌ மூலம்‌ மாமனிதர்கள்‌ | பூதியை ஒவ்வொருவரும்‌ பெறுவ 
ஆகலாம்‌. துவே சுவாமி காட்டும்‌ வழி. $* 


றுவது. இதனால்‌ பல பிரச்னைகளை எதிர்கொள்ள நேரலாம்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 1331 ்‌ ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


சம்‌ உறு 


ஒருவன்‌ ஒன்றை உண்மையென்று ஆராய்ந்து உறுதி செய்துவிட்டால்‌, அதைச்‌ செய்து முடிக்கும்‌ ஆற்றல்‌ அவனுக்கு ஏற்பட்டுவிடும்‌. - க்யோதே 


ஆணவமே தேவதைகளைச்‌ சாத்தான்களாக்கியது; பணிவே மனிதர்களைத்‌ தேவர்களாக மாற்றும்‌. - செயின்ட்‌ அகஸ்டின்‌ 


க.ஜெயராமன்‌. 


முதுமையில்‌ அறுவடை செய்வது இளமையில்‌ விதைத்ததைத்‌ 
தான்‌. இதை நாம்‌ இளமையிலேயே அறியாமல்‌ போய்விட்டோம்‌. 
அறிந்திருந்தால்‌ இளமையிலேயே நிம்மதியான முதுமைக்கு 
உறுதியான அஸ்திவாரம்‌ போட்டிருக்கலாம்‌. 

ஆயினும்‌ நமது வாழ்க்கை பிறருக்குப்‌ பாடமாக அமையும்‌. 
செய்து 
கொள்ளும்‌ ஒரு கெளரவமான உடன்படிக்கையில்‌ உள்ளது. 


முதுமையின்‌ ரகசியம்‌ ஏகாந்த நிலையுடன்‌ நாம்‌ 


“குழந்தைப்‌ பருவம்‌ விளையாட்டில்‌ கழிகிறது. 

வாலிபப்‌ பருவம்‌ வேட்கையில்‌ கழிகிறது. 

முதுமைப்‌ பருவம்‌ கவலையில்‌ கழிகிறது. பிறகு இறைவனை 
நினைப்பது எப்போது?” என்கிறார்‌ ஆதிசங்கரர்‌. 

முதுமைக்கு நாம்‌ செய்யக்கூடிய முதலீடு புலனடக்கம்‌, 
தியானப்‌ பயிற்சி, சிறுசேமிப்பு, ஆன்மிக நாட்டம்‌, மகான்களின்‌ 
வாழ்க்கை வரலாறுகளைப்‌ படித்துத்‌ தெளிவது. 

வாழ்க்கையில்‌ ஒவ்வொருவருக்கும்‌ மூன்று நிலைகள்‌ வரும்‌: 

இளமைக்காலம்‌ - நேரம்‌ இருக்கும்‌, சக்தி இருக்கும்‌. பணம்‌ 
இருக்காது; 

உழைக்கும்‌ காலம்‌ - பணம்‌ இருக்கும்‌, சக்தி இருக்கும்‌, நேரம்‌ 
இருக்காது; 

முதுமைக்காலம்‌ - நேரம்‌ இருக்கும்‌, பணம்‌ இருக்கும்‌, சக்தி 
இருக்காது. 

“நான்‌ முதியவனாகிவிட்டேன்‌, ஆகவே 
வேலை செய்வதை நிறுத்திக்‌ கொண்டேன்‌! 
என்ற கருத்து தவறு. 

“நான்‌ வேலை செய்வதை நிறுத்திக்‌ கொண்‌ 
டேன்‌, ஆகவே முதியவனாகிவிட்டேன்‌' என்பதுதான்‌ உண்மை. 


முதுமை திடீரென்று வருவதன்று. வாழும்‌ மனிதர்‌ ஒவ்வொரு 
வரும்‌ ஒரு காலகட்டத்தில்‌ முதுமையைச்‌ சந்தித்தே ஆக வேண்‌ 
டும்‌. கல்வியிலும்‌, விளையாட்டிலும்‌, வேலையிலும்‌ பரபரப்பாக 
வாழ்ந்த பிறகு தனிமை, இயலாமை, ஆரோக்கியக்‌ குறைவு, பண 
மூடை, உறவுகளின்‌ விரிசல்‌, சொந்தங்கள்‌ பந்தமற்றுப்‌ போவது 
ஆகியவற்றோடு வரும்‌ முதுமையை முன்கூட்டி எதிர்பார்த்துத்‌ 
திட்டமிடுவது விவேகம்‌. 

அவ்வாறு முடியாவிட்டாலும்‌ முதுமையை ஏற்றுக்கொள்ளும்‌ 
மனப்பான்மை மிகவும்‌ தேவை. 

பணியில்‌ இருக்கும்போது சந்திக்கும்‌ பிரச்னைகள்‌ ஒரு விதம்‌; 
முதுமையில்‌ சந்திக்க வேண்டிய பிரச்னைகள்‌ 
வேறு விதம்‌. முதுமையில்‌ வருபவை பற்றிய 
புதிய கண்ணோட்டம்‌ அவசியம்‌. அவை : 

1. குடும்பத்தில்‌ மதிப்பு, 2. சமுதாயத்தில்‌ 
மதிப்பு, 3. பொருளாதாரம்‌, 4. உடல்நிலை, 
5. மனநிலை, 6. உணவுப்‌ பழக்கம்‌, 7. வாழ்க்கை 
பற்றிய மேலான மதிப்பீடு 

உலகில்‌, வாழ்க்கையில்‌, உடல்‌ அமைப்பில்‌, 
மனவளர்ச்சியில்‌ மாற்றங்கள்‌ ஏற்பட்டுக்‌ கொண்டே 
தான்‌ இருக்கும்‌. யாரும்‌ அவற்றைத்‌ தடுக்க முடி 
யாது. ஆனால்‌ திட்டமிட்டுச்‌ சமாளிக்க முடியும்‌. 


பணம்‌ சம்பாதிக்கும்போது 
நமக்குக்‌ கொடுக்கும்‌ மதிப்பு, பண 
வரவு குறையும்போது குறைந்துவிடு 
வது இயல்பு. பணம்‌ சம்பாதிக்கும்‌ 
போது வருவாய்‌ கை கொடுப்பது 
போல்‌ ஓய்வு பெற்றபின்‌ சேமிப்பும்‌ 
சேர்த்து கை கொடுக்கும்‌. 
குடும்பத்தில்‌ பலருடன்‌ சந்தோஷ 
மாக நாட்களைக்‌ கழித்த நிலை 
மாறி, அவரவர்‌ தம்‌ எதிர்காலத்தை 
நாடிப்‌ பிரிந்து சென்ற பின்‌, வாழ்க்கை 
யைத்‌ தனியாகக்‌ கழிக்க வேண்டிய 
நிலை ஏற்படுகிறது. 
மட்டுமன்றி உறவினர்களும்‌ நம்மை 
நாடி வருவது குறைவு. 
பென்ஷன்‌ ஒரு பாதுகாப்பு. அது 
இல்லாதவர்கள்‌ வங்கியில்‌ முதலீடு 
செய்து மாதா மாதம்‌ வருமானத்திற்கு 
உறுதி செய்து கொள்வது நல்லது. 
விரும்பிய 
காலத்திற்கேற்ப 


நண்பர்கள்‌ 


சம்பாதிக்கும்போது 
தேவைகளைக்‌ 


துமையில்‌ 


கட்டுப்படுத்திக்‌ கொள்வது அவசியம்‌. 

வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற 
பின்‌, மனிதனுக்குப்‌ பல உடல்‌ பிரச்‌ 
ஏற்படுவது இயல்பு. 
முதுமைக்‌ காலத்தில்‌ அழியும்‌ உயிர 
ணுக்களுக்குப்‌ பதிலாக சக்தியற்ற 
உயிரணுக்களே உருவாகின்றன. 


னைகள்‌ 


அதனால்‌ நாக்கு, வாய்‌, இரைப்பை, 
சிறுகுடல்‌, இதயம்‌, 
சிறுநீர்ப்பை இவற்றில்‌ செயல்திறன்‌ 
குறைகிறது. 


உணவுக்கட்டுப்பாடுகளாலும்‌, 


மூளை, 


உடற்பயிற்சியினாலும்‌, ரத்த அழுத்தம்‌ 


வராமல்‌ தடுப்பதோடு நோய்கள்‌ 
வராமல்‌ காக்கலாம்‌. 

முதுமையில்‌ உணர்ச்சி 
குறைவதால்‌ பசி குறைந்து, உண்ணும்‌ 
அளவும்‌ குறைகிறது. தனிமை உணர்வு 


குவை 


டன்‌ இருப்பவர்களுக்கு மனச்‌ சோர்வு 
வர வாய்ப்புகள்‌ மிகுதி. முதுமையின்‌ 
விரோதி தனிமை. அதனை எப்பாடு 


இன்மம்‌ 


பட்டாவது தவிர்ப்பது மிக அவசியம்‌. 
ஏதேனும்‌ ஒரு வேலையில்‌ ஈடுபட 
லாம்‌, சேவையில்‌ இணைத்துக்‌ கொள்‌ 
ளலாம்‌, சிறுதொழில்கள்‌ செய்யலாம்‌. 

உடலுக்கு 
போல்‌ மனதிற்கு தியானம்‌ ஒரு சிறந்த 
மருந்து. அதனால்‌ பல மன நோய்களை 
விரட்ட முடியும்‌. 

முதுமைக்‌ காலத்தில்‌ நோய்க்கான 
அறிகுறி இல்லாவிடினும்‌ காலமுறைப்‌ 
படி மருத்துவப்‌ பரிசோதனை செய்து 


உடற்பயிற்சியைப்‌ 


கொள்வது மிகவும்‌ நல்லது. வயதான 
வர்களுக்கான மருத்துவக்‌ காப்பீட்டுத்‌ 


திட்டங்களைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளலாம்‌. 
பணியிலிருக்கும்போது உறவுக 


ளில்‌ ஏற்பட்ட அனுபவங்கள்‌ முதுமை 
யில்‌ அறுவடைக்கு வரும்‌. தெரிந்தோ 
தெரியாமலோ உறவுகளில்‌ ஏற்பட்ட 
விரிசல்களை வறட்டு கெளரவம்‌ 
பார்க்காமல்‌ தாழ்ந்து போவது, விட்டுக்‌ 


கொடுப்பது நிம்மதி தரும்‌. 


குடும்பத்தில்‌ ஒருவரை ஒருவர்‌ புரிந்து கொண்டு 
விட்டுக்கொடுத்து வாழ்க்கை நடத்தினால்‌ நடப்பு 
காலம்‌ சந்தோஷமாகவே இருக்கும்‌. 

ஓய்வு காலத்தில்‌ கோபம்‌, வெறுப்பு, தாழ்வு 
மனப்பான்மை, வீண்‌ பிடிவாதம்‌, அகங்காரம்‌ இவற்றை 
முடிந்தவரை தவிர்க்க வேண்டும்‌. 

எவருக்கும்‌ எளிதில்‌ கடன்‌ தரக்‌ கூடாது, கடன்‌ வாங்‌ 
குவதையும்‌ கூடிய வரை குறைக்க வேண்டும்‌. யாருக்‌ 
காகவும்‌ சாட்சிக்‌ கையொப்பம்‌ போடக்‌ கூடாது. 

நாம்‌ தெம்புடன்‌ இருக்கும்போதே நமது சொத்துக்‌ 
| களை முறையாகப்‌ பிரித்து உயில்‌ எழுதி வைக்க வேண்‌ 
டும்‌. நம்‌ பேரில்‌ உள்ள சேமிப்புகளை வாரிசுகள்‌ பேரில்‌ மாற்றிக்‌ 
கொள்வது நல்லது. இல்லாவிட்டால்‌ அவர்கள்‌ நம்‌ சேமிப்புத்‌ 
தொகையைப்‌ பெறப்‌ பெரிதும்‌ சங்கடப்பட வேண்டி வருகிறது. 


ஓய்வு பெற்ற பின்‌ நம்மிடம்‌ உள்ள சிறு தொகையை விவேக 
மாகச்‌ சேமிக்கவோ, முதலீடு செய்யவோ வேண்டும்‌. முக்கியமாக 
அவற்றிற்கு பாத்யதைக்‌ கொண்டாடும்‌ வாரிசுதாரர்களைக்‌ 
குறிப்பிடுவது நல்லது. 

வயது ஆக ஆக ஞாபக சக்தி குறையும்‌, ஆகவே ஞாபக 
சத்தியை வளர்த்துக்கொள்ள பல பயிற்சிகளை, ஆராய்ச்சிகளை, 
பொழுதுபோக்குகளை ஏற்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 

வயது ஆக ஆக வாழ்வில்‌ விரக்தி ஏற்படும்‌. நாம்‌ சந்திக்கும்‌ 
பல பிரச்னைகள்‌ நம்மை நிலைகுலையச்‌ செய்யும்‌. இதற்கு ஒரு 
மாற்று ஆன்மிகம்தான்‌. கூட்டு வழிபாடு, ஆலயம்‌ செல்வது, 
யாத்திரை, சத்சங்கம்‌ ஆகியவற்றில்‌ விருப்பப்பட்டு ஈடுபடலாம்‌. 

ஓய்வு பெற்றவர்கள்‌ வாழ்வில்‌ நிறைய அனுபவங்களையும்‌ 
பெற்றிருப்பர்‌. பெரிய பிரச்னைகளைச்‌ சமாளித்திருக்கக்கூடும்‌. 

ஆயினும்‌ உங்கள்‌ கருத்துகளை எவர்‌ மீதும்‌ இணிக்காதீர்கள்‌. 

என்‌ பேச்சைக்‌ கேட்க மறுக்கிறார்கள்‌ என்று குறை கூறுவதில்‌ 
எந்தப்‌ பயனும்‌ இல்லை. ஒவ்வொருவரும்‌ தத்தம்‌ அனுபவம்‌, 
மனப்பான்மை, லட்சியம்‌ இவற்றிற்கேற்ப செயல்பட வேண்டி 
வருவதால்‌ பிறரது அனுபவங்களை அப்படியே ஏற்க முடியாது. 

வயதானவர்கள்‌ வழக்கங்களிலிருந்து 
அவ்வளவு சீக்கிரம்‌ விடுபடுவதில்லை. இவை நம்‌ உடல்‌ மட்டு 
மன்றி உறவுகளையும்‌ பாதிக்கும்‌. காலத்தின்‌ கட்டாயம்‌ அறிந்து 
ஏற்கெனவே நம்மிடம்‌ தங்கியுள்ள தய பழக்கங்களைச்‌ சிறிது 
சிறிதாக அகற்றி அவற்றிற்குப்‌ பதில்‌ நல்ல பழக்கங்களை வளர்த்‌ 
துக்கொள்ள வேண்டும்‌. இதற்கு நல்லவர்களுடன்‌ சேர்க்கை 
அவசியம்‌. தீய சேர்க்கையை முற்றிலும்‌ தவிர்க்க வேண்டும்‌. 


பழைய பழக்க 


நம்மிடம்‌ பணம்‌ உள்ளது, அறிவும்‌ அனுபவமும்‌ உள்ளது. 
ஒரு சில செயல்திறன்கள்‌ உள்ளன என்றால்‌ நாம்‌ ஏதாவது ஒரு 
வழியில்‌ நமக்கும்‌ பிறருக்கும்‌ உதவலாம்‌. 

ஓய்வு என்பது வேலைக்குத்தானே தவிர மனதிற்கும்‌ உடலுக்‌ 
கும்‌ அல்ல என உணர்ந்து சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும்‌. 

ஆகவே வேலையில்‌ இருக்கும்போது முதுமைக்கான திட்ட 
மிட வேண்டும்‌. ஓய்வு பெற்ற பின்பும்‌ முதுமையை, பிரச்னை 
யின்றிச்‌ சந்தோஷமாகக்‌ கழிக்கவும்‌ திட்டமிட வேண்டும்‌. * 


6 
ட 
| 
தே 
ட] 
62 
* 
்‌] 
ட்‌ 
ஜி. 
ட 
ஷீ 
ப 
| 
ஓ 
ஷ்‌ 
i] 
6 
ட 
டூ 
இ 
பப] 
3 
ட்ப] 
டட 
ட்‌ 
ட்‌ 
6 
ஷ்‌ 
ள்‌ 
ெ 
dl 
A 
E 
ம்‌ 
3 
ட்‌ 
6 
ட்‌ 
வி 
ல்‌ 
i] 
6 
ய 
3 
டூ 
6 
வி 
[] 
[5] 
டூ 
௮ 
= 
4 
[2] 
ட்‌ 
டி 
a 
60 
ட்‌ 
பி 
E 
இ 
ஷீ 
= 
| 
ஆ 
6 
ல்‌ 
6 
6 
டீ 
a 
5 
டூ 


ஷீரடி கயா-காசி 


அலகாபாத்‌ 
பண்டரிபுர ம அயோத்தியா 


மந்த்ராலயம்‌ ' உல்லி-மதுரா 


இந்த யாத்திரையில்‌ 2ம்‌ வகுப்பு பருக்கை வசதி, சைவ உணவு, ஹால்‌, பேருந்து வசதி உண்ரு 


அவ்‌. முன்பதீவு மற்றும்‌ விபரங்களுக்கு 
CL 
IRCTC 
முத்திய அரசு சுற்றுலாத்‌ துறையால்‌ அங்கீகரிக்கப்பட்டது 
: © 044 - 24342166, 9790926956 , 8754580852 © 0452 - 4391228, 9790921212 
© 0422 - 2236669, 9345796778 © 080 - 22257772, 9663877788 


KAILASH MANSAROVAR MUKTINATH YATRA 


ஒந்த வருடம்‌ ந்தியாவிலேயே முகல்‌ முறையாக பெனர்ணமி அன்று மானஸரோவரில்‌ 
ருத்ரஹோமமும்‌, கையிலையில்‌ கிரிவமைம்‌ செய்க முதல்‌ நீறுவனம்‌. 


சீரடி, பண்டரிபுரம்‌, இரயில்‌ மூலம்‌ விமானம்‌ மூலம்‌ 


சனிசிங்காண்ப்பூர்‌, மகாகணபதி 

ரயில்‌ கட்டணம்‌, உணவு, தங்கும்‌ விடுத 

சுற்றி பார்க்க வாகள வசதி, சிறப்பு தரிசனம்‌. மனகாமனா தரிசனம்‌ கேபின்‌ கார்‌ மூலம்‌, போக்ராவிலிருந்து ஜோம்ஜோம்‌, ஜோம்ஜோமிலிருந்து ப பூ 
தென்னிந்திய பிராமணர்‌ உணவு போக்ரா விமானம்‌, முக்திநாத்‌ தரிசனம்‌ தங்குமிடம்‌, தென்னிந்திய உணவு ] 


கவை அனைத்தும்‌ சேர்த்து போக்ரா Sightseeing பசுபதி நாதர்‌ தரிசனம்‌ இவை அனைத்தும்‌ சேர்த்து சிறப்பு கட்டணம்‌. 10 நாட்கள்‌ 6 நாட்கள்‌ 


ன்‌ ர 900 மட்டுமே (5 பகல்‌-6 கரவு) 


15, டிச 15) 
விசா. ௬ுற்றிபார்க்க ஏ/சி பஸ்‌, ஸ்டார்‌ ஓட்டல்‌, 45 900/- 
தென்னிந்திய உணவு அனைத்தும்‌ சேர்த்து 


(செப்‌ 27, அக்‌ 21, நவ 17) 
மட்டும்‌ 


உலகின்‌ தூய்மையான நகரம்‌ 


சென்னை முதல்‌ சென்னை வரை ட] ட 2 ப்‌ = ப்‌ | 
பல்‌ வைன்‌ வேல்‌ அன்னப்பூரணரி லட்டு தேர்‌ - ஒவ்வொரு அமாவாசை அன்றும்‌ காசி | I | 5 


19, 011/- (தீபாவளி கங்காஸ்நானம்‌) கீரயில்‌ கட்டணம்‌, உணவு, தங்கும்விடூதி. காசி, கயா, அலகாபாத்‌. 7 நாட்கள்‌ 
மட்டுமே சுற்றி பார்க்கும்‌ வாகன வசதி. சிறப்பு தரிசனம்‌. எதன்னிந்தீய பிராமணர்‌ உணவு. அனைத்து சேர்த்து மற்றும்‌ 9 நாட்கள்‌ 


NEW 0.79, T.S.V.KOIL STREET, MYLAPORE, CHENNAI - 600 004 


E-mail : shivamyatra@gmail.com 


1 i } | ப்பசி-அக்‌ே ர்‌ 2015 
ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ J 361. ஐப்பசி-அக்டோபர்‌ 


தூய அன்னை ஸரீசாரதாதேவி ஸ்ரீராம 
கிருஷ்ணரின்‌ மறைவிற்குப்‌ பின்‌ கமார்புகூ 
ரில்‌ மிக எளிய வாழ்வை மேற்கொண்டார்‌. 

அப்போது 10, 12 வயதுள்ள, காவி 
உடை உடுத்திய, ருத்திராட்ச 
அணிந்த, விரிந்த கூந்தலுடன்‌ கூடிய ஒரு 
பெண்ணின்‌ காட்சி அன்னைக்கு அடிக்கடி 
கிடைத்தது. 

இதைப்‌ பற்றி காசியில்‌ சந்தித்த, 
சாஸ்திரங்களில்‌ சிறந்த ஞானம்‌ பெற்ற ஒரு 
நேபாள  சந்நியாசினியிடம்‌ அன்னை 
ஆலோசனை கேட்டார்‌. அதற்கு அந்தச்‌ 
சந்நியாசினி அன்னையாரைப்‌ பஞ்சாக்னி 
தவம்‌ செய்யுமாறு கூறினார்‌. 


மாலை 


பஞ்சாக்னி என்பது நான்கு பக்கங்களி 
லும்‌ எரியும்‌ அக்னிக்கிடையே அமர்ந்து 
சூரியனை ஓர்‌ அக்னியாகக்‌ கொண்டு 
செய்யும்‌ தவம்‌. 

சில நேரங்களில்‌ நீண்ட தாடியுடைய 
துறவி ஒருவரும்‌ தோன்றி, அன்னையைப்‌ 
பஞ்சாக்னி தவம்‌ செய்யும்படி வற்புறுத்‌ 
துவார்‌. இதைப்‌ பற்றி தமது சிஷ்யை 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 37! ஐப்பசி-அக்டோபர்‌ 


யோகின்மாவுடன்‌ அன்னை ஆலோசித்து, 


நீலாம்பர்‌ 
முகர்ஜியின்‌ தோட்ட வீட்டில்‌ இருவருமாக பஞ்சாக்னி 
தவம்‌ செய்தனர்‌. 

அந்த நேபாள சந்நியாசினிக்கு முதலில்‌ அன்னையைப்‌ 
பற்றித்‌ 
அறிந்தார்‌. அவர்‌ அன்னையிடம்‌ தன்‌ கடைசிக்‌ காலத்தில்‌ 


தெரியாது. பிறகு அன்னையின்‌ மகிமையை 


அன்னையின்‌ சேவகர்களில்‌ யாராவது ஒருவரைத்‌ தன்னி 
டம்‌ அனுப்பும்படி கேட்டுக்‌ கொண்டார்‌. 

அன்னையும்‌ அதற்கு ஒப்புக்‌ கொண்டார்‌. அதன்‌ பின்‌ 
அந்தச்‌ சந்நியாசினியைப்‌ பற்றிய விவரம்‌ தெரியவில்லை. 

காலம்‌ கடந்தது. 1905-ஆம்‌ ஆண்டு அன்னையின்‌ 
ஒரு சேவகர்‌ பத்ரிநாத்‌ தரிசனம்‌ செய்ய விரும்பி, வழியில்‌ 
ரிஷிகேஷ்‌ வந்து சேர்ந்தார்‌. இடீரென்று அவருக்கு 
அருகில்‌ இருந்த குடிசையிலிருந்து ஒரு பெண்ணின்‌ 
கூக்குரல்‌ கேட்டது. 

அதைக்‌ கேட்ட அவர்‌ உள்ளே சென்று பார்த்தார்‌. 
இறக்கும்‌ தருவாயில்‌ இருந்த ஒரு நேபாள சந்நியாசினி 
புலம்பிக்‌ கொண்டிருந்தார்‌. “ஓ, அம்மா, ஓ அம்மா, 
இன்னுமா அனுப்பவில்லை?” பிறகு அந்த சேவகரைப்‌ 
பார்த்து ஹிந்தியில்‌, 
அருகில்‌ வா, எனக்கு இப்போது நேரம்‌ இல்லை. நான்‌ 


“ஓ, நீ வந்துவிட்டாயா? சீக்கிரம்‌ 


கூறுவதுபோல்‌ செய்‌” என்றார்‌. 

சந்தேகத்துடன்‌ பார்த்த சேவகரைச்‌ சமாதானப்படுத்‌ 
தும்‌ வகையில்‌ கூறினார்‌: “சந்தேகப்படாதே. அம்மா 
எனது கடைசிக்‌ காலத்தில்‌ தனது ஒரு மகனை அனுப்பு 
வதாகக்‌ கூறி வாக்களித்தாரே! அம்மாவிடமே இதைப்‌ 
பற்றிக்‌ கேட்டுக்கொள்‌.” 

பிறகு தன்‌ தலையணையின்‌ கீழிருந்த 40 ரூபாயையும்‌, 
தேவநாகரியில்‌ எழுதப்பட்ட சிறிய நோட்டுப்‌ புத்தகத்தை 
யும்‌ அவரிடம்‌ கொடுத்தார்‌. 

“என்‌ மரணத்திற்குப்‌ பிறகு இந்த உடலை சாதுக்களின்‌ 
துணையுடன்‌ கங்கையிலே விஸர்ஜனம்‌ செய்துவிடு. 
மூன்று நாளில்‌ இந்தப்‌ புத்தகத்தில்‌ எழுதியுள்ளதை மனப்‌ 
பாடம்‌ செய்துவிட்டு, அதையும்‌ கங்கையில்‌ போட்டுவிடு. 
அந்த மந்திரங்கள்‌ பிறருக்கு உதவியாக இருக்கும்‌. 
மேலும்‌ நான்காவது நாளன்று சாதுக்களுக்கு அன்னதான 
மும்‌ தட்சிணையும்‌ கொடு” என்றார்‌ நேபாள சந்நியாசினி. 

அதன்‌ பிறகு, ““ஓ அம்மா! ஓ அம்மா!” என்று கூறியபடி 
உயிர்‌ நீத்தார்‌. அன்னையின்‌ சேவகரும்‌ சந்நியாசினி 
கூறியபடி எல்லாக்‌ காரியங்களையும்‌ செய்து முடித்தார்‌. 
பிறகு அவர்‌ யாத்திரை தொடராமலேயே ஜெயராம்பாடி 
திரும்பி, அன்னையிடம்‌ அனைத்தையும்‌ கூறினார்‌. 

இந்த நிகழ்வின்‌ மூலம்‌ அன்னை அளித்த வாக்குறுதி 
நிறைவேறியது. சத்திய ப்ரஸாதினி அல்லவா அன்னை! 
ஆதாரம்‌ : சுவாமி அலோகானந்தா, வாரணாசி ஸ்ரீராம 
கிருஷ்ண அத்வைத ஆச்ரமம்‌, ஸ்ரீசாரதாசங்‌, பொன்விழா 
மலர்‌ - 2013 


2015 


மனிதச்‌ சேவையை விட உயரிய மதம்‌ இல்லை. பொதுநலத்திற்காக உழைப்பதே மிக உயரிய கொள்கை. - உட்ரோ வில்சன்‌ 


நெருப்பின்றி மெழுகுவர்த்தியை ஏற்ற முடியாதது போல ஆன்மிகமின்றி மனிதன்‌ வாழ முடியாது. -பகவான்‌ புத்தர்‌ 


சர்‌. சி. வி. ராமன்‌ ஹோமி ஜெ. பாபா 


துற்காலத்தில்‌ படிக்கும்போது மதிப்பெண்கள்‌, 
பின்பு உயர்‌ கல்வி, அதற்கேற்ற பணி, நல்ல 


1970, அக்டோபர்‌ மாதம்‌ இடையறாத 
ப்‌ ட 4 பணியினறூடே தன்‌ பரிசோதனைக்‌ கூடத்தி 
வருமானம்‌, அழகிய வீடு, அளவான குடும்பம்‌, உயர்‌ லேயே மயங்கி விழுந்தார்‌. மருத்துவம 
னைக்கு அழைத்துச்‌ சென்று அவரைச்‌ 
சோதனையிட்ட மருத்துவர்கள்‌ அவருக்கு 

ஆனால்‌ ஒரு சிலரே இவற்றையும்‌ தாண்டி மனித வாழ்க்கை இன்னும்‌ சில மணி நேரங்களே 
குலத்திற்குப்‌ பயனுள்ள வகையில்‌, தமது நோக்கத்தைச்‌ 
சராசரிக்‌ கண்ணோட்டத்திலிருந்து திசை திருப்பி, அதன்‌ 
மூலம்‌ பலவித நன்மைகளை உலகிற்குத்‌ தந்துள்ளனர்‌. 


வசதி என இவையே மிகப்‌ பெரும்பாலான மக்களின்‌ 
வாழ்வின்‌ எல்லைக்கோடுகளாக உள்ளன. 


உள்ளன என்று அறிவித்தனர்‌. 

ஆயினும்‌ அவர்‌ மீண்டெழுந்து சில 
நாட்களுக்குப்‌ பிறகு அந்த மருத்துவமனை 
யில்‌ தங்க மறுத்து வெளியேறினார்‌. ஏனெ 
னில்‌ அவர்‌ போற்றி வளர்த்த தனது 
நிறுவனத்திலிருந்த தோட்டத்தின்‌ அழகிய 
மலர்களுக்கிடையில்‌ தன்‌ இறுதி மூச்சை 

எளிய மின்சார பல்பு முதல்‌ வான்வெளி ஆராய்ச்சிகள்‌ | விட வேண்டும்‌ என்று விரும்பினார்‌. 1970, 
வரை, அனைத்துமே விஞ்ஞானம்‌ மற்றும்‌ தொழில்நுட்பம்‌ | நவம்பர்‌ மாதம்‌ 21 அன்று மறைந்தார்‌. 
நமக்குத்‌ தந்த கொடை. அவரது மறைவிற்கு முன்பு, ராமன்‌ 

நம்‌ வாழ்வை இத்தனை சுலபமாக்கித்‌ தந்த அந்த அரும்‌ அவர்கள்‌ தன்‌ மாணவர்களுக்குக்‌ கூறியது: 
பெரும்‌ மனங்களைப்‌ பற்றி நாம்‌ அடிக்கடி நினைவு கூர்கி நம்‌ ஆய்வுக்கூடத்திலிருந்து வெளி 
றோமா? அவர்களுக்கு நன்றி கூறும்‌ முகமாக, உலகளாவிய வரும்‌ சஞ்சிகைகள்‌ நின்றுபோக 


இன்று நாம்‌ அனாயாசமாகக்‌ கையாளும்‌ கையடக்க 
மான தொழில்நுட்பக்‌ கருவிகளும்‌, வாழ்க்கையை 
எளிமையாக்கித்‌ தந்துள்ள உபகரணங்களும்‌ இவர்களது 
அருமையான சிந்தனையின்‌ விளைவுகளே. 


அளவில்‌ பெரும்‌ புகழ்‌ பெற்ற 14 இந்திய விஞ்ஞானிகளைப்‌ அனுமதிக்காதீர்கள்‌. எனெனில்‌, 
பற்றிய சிறு குறிப்புகள்‌ இதோ: விஞ்ஞானம்‌ சஞ்சிகைகளின்‌ மூலம்‌ 

1. சர்‌. சி. வி. ராமன்‌: சந்திரசேகர வெங்கடராமன்‌ 1930-  வேர்விட்டுத்‌ துளிர்க்கன்றனவோ 
ஆம்‌ வருடத்திற்கான இயற்பியல்‌ நோபல்‌ பரிசை வென்றவர்‌. இல்லையோ, இவை நம்‌ நாட்டில்‌ 
அவர்‌ “ஒளிச்‌ சிதறல்‌' என்ற முக்கியமான விஞ்ஞான தத்துவத்‌ மேற்கொள்ளப்பட்ட விஞ்ஞான 


தில்‌ தன்‌ முத்திரையைப்‌ பதித்தவர்‌. 1888, நவம்பர்‌ 7-ல்‌ திருச்சி ஆராய்ச்சியின்‌ தரத்தை நுண்ணிய 
யில்‌ பிறந்த அவர்‌, விஞ்ஞானத்திற்கான நோபல்‌ பரிசு பெற்ற முறையில்‌ பறைசாற்றுகின்றன.” 
முதல்‌ இந்திய ஆசிரியர்‌ மற்றும்‌ முதல்‌ வெள்ளையினமல்லாத 
குடிமகன்‌ என்ற பெருமையையும்‌ பெற்றவர்‌. 


2. ஹோமி ஜெ. பாபா : “அணு 
கொள்கையில்‌ முக்கியப்‌ பங்கு 

ராமன்‌ அவர்கள்‌ இசைக்‌ கருவிகளின்‌ ஓசை நயங்கள்‌ குறித்தும்‌ வகித்த ஹோமி ஜெஹாங்கிர்‌ பாபா 
ஆராய்ச்சி செய்துள்ளார்‌. அவர்‌ இந்திய தாள இசைக்‌ கருவிகளான 1909, அக்டோபர்‌ 30 அன்று 
தபலா மற்றும்‌ மிருதங்கம்‌ ஆகியவற்றின்‌ ஒருங்கிணைந்த ஒலித்‌ மும்பையில்‌ பிறந்தார்‌. 
தன்மையைக்‌ குறித்து ஆராய்ந்த முதல்‌ மனிதரும்‌ ஆவார்‌. இவர்‌ இந்திய அணுசக்தி 

“ஒளியானது எந்த வண்ணமுமற்ற (டிரான்ஸ்பரன்ட்‌) ஒரு கமிஷனின்‌ முதல்‌ தலைவர்‌. 
பொருளின்‌ ஊடே பாயும்போது, அதிலிருந்து வெளிவரும்‌ ஒளி 
யின்‌ அலைக்கற்றை மாறுபடுநெது' என்று அவர்‌ கண்டுபிடித்தார்‌. 
“ராமன்‌ ஒளிச்‌ சிதறல்‌' என்று அழைக்கப்படும்‌ இக்கொள்கை 
“ராமன்‌ விளைவு” என்றும்‌ விஞ்ஞான உலகில்‌ பாராட்டப்படுகிறது. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ | 38| ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


“நியூக்ளியர்‌ ஃபிஸிக்ஸ்‌' எனப்படும்‌ 
அணு சார்ந்த அறிவியலில்‌ 
இங்கிலாந்து நாட்டில்‌ தன்‌ 


விஸ்வேஸ்வரய்யா 


வெங்கட்ராமன்‌ ராதாகிருஷ்ணன்‌ 
விஞ்ஞானம்‌ சார்ந்த தொழிற்‌ பணியைத்‌ தொடங்கிய 
இவர்‌, இந்தியாவில்‌ அணுசக்தித்‌ திட்டத்தைத்‌ துவங்‌ 
கும்‌ நோக்கத்துடன்‌ காங்கிரஸ்‌ கட்சியின்‌ மூத்த 
தலைவர்களிடம்‌, குறிப்பாக ஜவஹர்லால்‌ நேரு 
விடம்‌, அப்பணியின்‌ முக்கியத்துவத்தை எடுத்துக்‌ 
கூறி ஒரு செயல்திட்டம்‌ தொடங்க வைப்பதற்காக 
நம்‌ நாட்டிற்கே திரும்பி வந்தார்‌. 

பாபா அவர்கள்‌ “பாரத அணுசக்தியின்‌ தந்தை” 
என்று போற்றப்படுகிறார்‌. எனினும்‌, தேவையான 
வசதி வாய்ப்புகள்‌ இருந்தாலும்‌, பாரதம்‌ அணுகுண்டு 
கள்‌ தயாரிப்பதை எதிர்த்தவர்‌ அவர்‌ என்பது பலரும்‌ 
அறியாதது. மாறாக, இந்தியாவின்‌ துன்பம்‌ மற்றும்‌ 
ஏழ்மையைக்‌ குறைக்கும்‌ விதமாக, எரிசக்திக்கான 
அணு உலைகளைத்‌ தயாரிப்பதை ஆதரித்தார்‌. 

1966, ஜனவரி 24 அன்று மாண்ட்‌ ப்ளாங்க்‌ என்னு 
மிடத்தில்‌ ஏற்பட்ட ஏர்‌ இந்தியா விமான விபத்தில்‌ 
ஹோமி ஜெ.பாபா காலமானார்‌. அந்த விபத்துக்கான 
காரணங்கள்‌ குறித்து நிரூபிக்கப்படாத பல கருத்துகள்‌ 
அக்காலத்தில்‌ உலவின. 

3. மோக்ஷகுண்டம்‌ விஸ்வேஸ்வரய்யா: 1860, 
செப்டம்பர்‌ 15 அன்று பிறந்த விஸ்வேஸ்வரய்யா 
மிகத்‌ தேர்ந்த இந்தியப்‌ பொறியாளர்‌, கல்விமான்‌, 
ராஜதந்திரி என்று பன்முகங்கொண்டவர்‌. அவர்‌ 
அப்போதைய மைசூர்‌ அரசின்‌ திவான்‌ பதவியை 
1912 முதல்‌ 1918 வரை அலங்கரித்தவர்‌. பாரதத்தின்‌ 
மிக உயரிய “பாரத ரத்னா' விருதைப்‌ பெற்றவர்‌. 

திரு எம்‌. விஸ்வேஸ்வரய்யா, தொழில்‌ வல்லமை 
யுள்ள மற்ற நாடுகளுக்குச்‌ சமமாக பாரதமும்‌ 
தொழில்‌ வளர்ச்சியின்‌ மூலம்‌ வளர்ந்த நாடாக மாற 
வேண்டும்‌ என்று விரும்பி அதற்காகப்‌ பாடுபட்டார்‌. 

பொறியியலில்‌ 
போற்றப்படும்‌ 


இன்றும்‌ உன்னதமானதென்று 
“தானியங்கி மதகுகள்‌' மற்றும்‌ 
“தொகுப்பு நீர்ப்‌ பாசன முறை' ஆகியவற்றைக்‌ 
கண்டுபிடித்த பெருமையும்‌ அவருக்கு உண்டு. 
ஒவ்வொரு வருடமும்‌, செப்டம்பர்‌, 15-ஆம்‌ நாள்‌ 
இவரைப்‌ போற்ற “பொறியாளர்‌ தினமாக 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


391 
ப 15 


இந்தியாவில்‌ கொண்டாடப்‌ 
படுகிறது. 
நதிப்‌ 
உருவாக்குவது அதிக செல 
வானது என்பதால்‌, நீரை 
வடிகட்டும்‌ செலவு குறைந்த 
“கலெக்டர்‌ கஇணறுகள்‌' 
எனும்‌ முறையை 1895-ஆம்‌ 
வருடம்‌ உருவாக்கித்‌ தந்தார்‌. 


படுகைகளை 


இம்முறை உலகில்‌ வேறெங்‌ 
கும்‌ 
என்பதே இதன்‌ சிறப்பு. 

4, வெங்கட்ராமன்‌ 
ராதாகிருஷ்ணன்‌: சென்னையைச்‌ சேர்ந்த தண்டை 


காணப்படாதது 


எஸ்‌. சந்திரசேகர்‌ 


யார்பேட்டையில்‌ 1929, மே 18 அன்று பிறந்த 
வெங்கட்ராமன்‌ ராதாகிருஷ்ணன்‌ ஓர்‌ உலகப்‌ புகழ்‌ 
வாய்ந்த வான்வெளி விஞ்ஞானி. இவர்‌ பெருமைக்‌ 
குரிய “ராயல்‌ ஸ்வீடிஷ்‌ அகாடமி ஆஃப்‌ ஸயன்ஸஸ்‌” 
என்ற நிறுவனத்தில்‌ ஓர்‌ அங்கம்‌ வகித்தார்‌. 

இவர்‌ சர்வதேச அளவில்‌ புகழ்‌ பெற்ற வானியல்‌ 
விஞ்ஞானி. எடை மிகக்‌ குறைவான விமானம்‌ 
மற்றும்‌ மிதவைப்‌ படகுகள்‌ ஆகியவற்றின்‌ வடிவ 
மைப்பு மற்றும்‌ உருவாக்குதலில்‌ பெயர்‌ பெற்றவர்‌. 
இவரது உற்று நோக்கலும்‌, நுண்ணறிவும்‌ பிற்கா 
லத்து விஞ்ஞான சமூகத்தினர்‌ கிரகங்களுக்கிடை 
யிலான மேகக்கூட்டங்கள்‌, கிரகங்களின்‌ கூட்ட 
மற்றும்‌ 
வான்வெளியிலுள்ள மற்ற பல அமைப்புகளைப்‌ 
பற்றிச்‌ சூழ்ந்திருந்த பல மர்ம முடிச்சுகளை 
அவிழ்க்க உதவின. இவர்‌ 81-வது வயதில்‌ 
பெங்களூருவில்‌ காலமானர்‌. 

5. எஸ்‌. சந்திரசேகர்‌ : சுதந்திரத்திற்கு முற்பட்ட 
இந்தியாவில்‌ ஆங்கிலேயர்‌ ஆட்சியின்‌ கீழிருந்த 
லாகூரில்‌ 1910, அக்டோபர்‌ 19 அன்று பிறந்த 
சந்திரசேகர்‌ 1983-ஆம்‌ வருடம்‌ அறிவியல்‌ துறைக்‌ 
கான நோபல்‌ பரிசை வென்றவர்‌. “கரும்‌ பள்ளம்‌” 
(பிளாக்‌ ஹோல்ஸ்‌) குறித்து கணிதவியல்‌ கோட்‌ 
பாடுகளைக்‌ கண்டுபிடித்தமைக்காக இப்பரிசை 
இவர்‌ வென்றார்‌. 


மைப்பான கேலக்ஸி வடிவமைப்பு 


2015 


ஐப்பசி-அக்டோபர்‌ 


எங்கு உனது ஆற்றலும்‌ உலகின்‌ தேவையும்‌ சந்திக்கின்றனவோ, அங்குதான்‌ உனது லட்சியம்‌ உள்ளது. - அரிஸ்டாட்டில்‌ 


ABIRAMI AUDIO RECORDING PVT. LTD., 
4 பக்தியுடன்‌ வழங்கும்‌ 


ABIRAME 121717] 


வாயுகுமாராி 


சைந்தவி பிரகாஷ்‌ 
இசை : (ப.பாலகிருஷ்ணன்‌ 
தமிழாக்கம்‌ & பாடல்கள்‌ : 5. தேவு ற Me 


Produced & Marketed By: Abirami Audio Recording Pvt. Ltd., 
6, Bharathiyar Street, Kaveri Rangan Nagar, 
Saligramam, Chennai - 93. Ph: 044 - 23765613 

For Online Purchase 


www.abiramionline.com 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


இர ம்‌. 
4 
! 40 $e 


புகழ்‌ வாய்ந்த 
“சந்திரசேகர்‌ எல்லை” 
(“சந்திரசேகர்‌ லிமிட்‌”) 
என்ற கோட்பாடு இவர்‌ 
பெயரால்‌ வழங்கப்படு 


கிறது. பாரதத்தின்‌ 
முதல்‌ நோபல்‌ பரிசு 
வென்ற விஞ்ஞானி 
யான சி.வி. ராமன்‌ 


அவர்களின்‌ அண்ணன்‌ 


மகன்‌ இவர்‌ என்பது 

குறிப்பிடத்தக்கது. 
நட்சத்திரங்கள்‌ 

வெளிப்படுத்தும்‌ சத்தியின்‌ வெப்பம்‌, குறிப்பாக, 


சத்யேந்திரநாத்‌ போஸ்‌ 


பெரிய நட்சத்திரங்களின்‌ செயல்பாடற்ற பகுதிகளி 
லிருந்து விலகி வெளியேறும்‌ குறு நட்சத்திரங்கள்‌ 
(ட்வார்‌ஃப்‌ ஸ்டார்ஸ்‌) என்ற வானியல்‌ சார்ந்த 
அறிவியல்‌ துறையில்‌ இவர்‌ முத்திரை பதித்தவர்‌. 
இவர்‌ அமெரிக்கா சிகாகோ நகரில்‌ 1995, ஆகஸ்ட்‌ 
21 அன்று தமது 82-ஆவது வயதில்‌ காலமானார்‌. 
: 1894, ஜனவரி 1 
அன்று கொல்கத்தாவில்‌ பிறந்த எஸ்‌.என்‌. போஸ்‌ 


6. சத்யேந்திரநாத்‌ போஸ்‌ 
“குவாண்டம்‌ மெகானிக்ஸ்‌' என்ற துறையில்‌ 
நிபுணத்துவம்‌ பெற்ற இந்தியர்‌. ஆனாலும்‌ அவருக்‌ 
குப்‌ புகழ்‌ சேர்த்தது “போஸான்ஸ்‌ துகள்‌' என்ற 
பிரிவில்‌ அவரது செயல்பாட்டிற்கான பணி. 

இவரது பங்களிப்புக்காக பால்‌ டிராக்‌ என்பவர்‌ 
இந்தத்‌ துறைக்கு இவர்‌ பெயரையே சூட்டினார்‌. 
(இதே துறையை ஓட்டி “கடவுள்‌ துகள்‌' என்று 
பெயரிடப்பட்ட கண்டுபிடிப்பிற்காகத்‌ தமிழரான 
வெங்கட்ராமன்‌ என்ற விஞ்ஞானி மேலும்‌ 
இருவருடன்‌ சேர்ந்து சில வருடங்களுக்கு முன்பு 
நோபல்‌ பரிசை வென்றது பெருமைக்குரியது). 

டாக்கா பல்கலைக்கழகத்தில்‌ “வெப்பம்‌ மற்றும்‌ 
புற ஊதாக்‌ கதிரின்‌ பேரழிவுக்‌ கோட்பாடு' என்ற 
தலைப்பில்‌ உரையாற்றியதைத்‌ தழுவி, அதனை 
“ப்ளாங்க்‌' ஸ்‌ லா அண்ட்‌ தி ஹைபாதெஸஸ்‌ ஆஃப்‌ 
லைட்‌ க்வாண்டா' என்ற தலைப்பில்‌ சிறு கட்டுரை 
விஞ்ஞான 
ஜன்ஸ்டீனுக்கு அனுப்பினார்‌ போஸ்‌. 

1924-இல்‌ ஜன்ஸ்டீன்‌ இவரது கருத்தை ஏற்றுக்‌ 
கொண்டு, அக்கட்டுரையை ஜெர்மன்‌ மொழியில்‌ 
இவர்‌ பெயரிலேயே 
“ஸீட்ஸ்கிரிஃப்ட்‌ ஃபுர்‌ஃபிஸிக்‌' என்ற ஜெர்மானிய 


யாக்கி, மேதை ஆல்பர்ட்‌ 


மொழிபெயர்த்து 


குருவின்‌ கருணை வெள்ளம்‌ கடல்‌ 
போன்றது. ஒருவன்‌ கையில்‌ கோப்பை ஏந்தி 
வந்தால்‌ அவன்‌ மொண்டு செல்லக்‌ கூடியது 
ஒரு கோப்பையளவு மட்டுமே! 


ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


சஞ்சிகையில்‌ பிரசுரிக்க 


ஏற்பாடு செய்தார்‌. 
இதுவே பிற்காலத்தில்‌ 
பிரபலமான போஸ்‌- 
ஐன்ஸ்டீன்‌ கணிதக்‌ 


கோட்பாட்டிற்கு அடித்‌ 
தளம்‌ அமைத்தது. 

1937-ல்‌ 
ரவீந்திரநாத்‌ தாகூர்‌ தம்‌ 
வாழ்நாளில்‌ விஞ்ஞானம்‌ 
பற்றி 
என்ற தலைப்பில்‌ எழுதிய 
ஒரே புத்தகத்தை 
சத்யேந்திரநாத்‌ போஸாக்கு அர்ப்பணித்தார்‌. 

நமது மைய அரசும்‌ பாரதத்தின்‌ இரண்டாவது 
மிக உயரிய பத்ம விபூஷண்‌ விருதை 1954-ஆம்‌ 


கவியரசர்‌ 


“விஸ்வ-பரிசய்‌' 


மேக்னாத்‌ சஹா 


வருடம்‌ அவருக்கு வழங்கிக்‌ கெளரவித்தது. 

7. மேக்னாத்‌ சஹா: 1893-ஆம்‌ வருடம்‌ தற்போ 
தைய பங்களாதேஷின்‌ டாக்கா நகரில்‌ பிறந்தவர்‌ 
மேக்னாத்‌ சஹா. இவரது பெயராலேயே வழங்கப்‌ 
படும்‌ “சஹா சமன்பாடு என்பது இவரது மிகச்‌ 
சிறந்த கண்டுபிடிப்பு ஆகும்‌. 

இது “மூலக்கூறுகளின்‌ வெப்ப அளவுகளைக்‌ 
கொண்டு பரமாணுக்களைப்‌ பிரித்தறிதல்‌' என்ற 
விஞ்ஞானத்‌ துறையைச்‌ சேர்ந்தது. இச்சமன்பாடு 
வான்வெளி அறிவியலில்‌ நட்சத்திரங்களின்‌ நிறப்‌ 
பிரிகைகளை விளக்கிக்‌ கூறுவதற்கு ஒரு முக்கிய 
மான கருவியாகப்‌ பயன்படுகிறது. நட்சத்திரங்க 
ளின்‌ இந்த நிறப்பிரிகைகளை ஆழ்ந்து படிக்கும்‌ 
எவரும்‌, அவற்றின்‌ வெப்ப அளவுகளைக்‌ கண்டு, 
சஹாசமன்பாட்டைக்‌ கொண்டு ஒரு நட்சத்திரத்தை 
உருவாக்கும்‌ பலவித மூலக்கூறுகளின்‌ பரமாணுக்‌ 
களின்‌ தன்மையைத்‌ தீர்மானிக்க முடியும்‌. 

சஹா, சூரியக்‌ கதிர்களின்‌ எடை மற்றும்‌ 
அழுத்தம்‌ ஆகியவற்றைக்‌ கணக்கிடும்‌ ஒரு கருவி 
யையும்‌ உருவாக்கினார்‌. மேலும்‌ பாரதத்தின்‌ நதி 
களுக்கான திட்டத்திற்கு இவரே தலைமை 
வடிவமைப்பாளர்‌ ஆவார்‌. 

வெள்ளத்தால்‌ பாதிக்கப்படும்‌ தாமோதர்‌ 
பள்ளத்தாக்கிற்கான முதல்‌ திட்டத்தைத்‌ தயாரித்த 
வர்‌ என்பது இவரது மற்றொரு சிறப்பு. 

நன்றி : www.thebetterindia.com 
தமிழில்‌ : எம்‌.பைரவ சுப்ரமணியம்‌ 
அடுத்த இதழில்‌ நிறைவு பெறும்‌. 


"தமிழ்நாடு, ராமகிருஷ்ணர்‌ - சுவாமி விட எரா விவேகானந்தர்‌ 
பக்தர்களின்‌ 23-வது மாநாடு, காஞ்சிபுரம்‌ 
செல்‌ - 98653 10214, 99623 90660, 86082 57009, 99949 17677 


மின்னஞ்சல்‌ முகவரி : (சாள்ர்யாறடுரற௱.010 
rsvconf20 15@gmail.com 


பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ திருவருளைப்‌ பெற்ற 
அன்பர்களே! பக்தர்களே! அன்பு கலந்த வணக்கம்‌. 

மோட்சபுரிகளில்‌ ஒன்றான காஞ்சிபுரத்தில்‌ நடை 
பெறவிருக்கும்‌, ஸ்ரீராமகிருஷ்ண பக்தர்களின்‌ 23-வது 
மாநாட்டில்‌ கலந்துகொள்ளும்படி உங்கள்‌ அனைவரை 
யும்‌ அன்புடன்‌ அழைக்கிறோம்‌. 

இந்த மாபெரும்‌ ஆன்மிகத்‌ திருவிழாவில்‌ ஸ்ரீராம 
கிருஷ்ண மடத்தின்‌ மூத்தத்‌ துறவி பரம பூஜனீய ஸ்ரீமத்‌ 
சுவாமி கெளதமானந்தஜி மகராஜ்‌ உட்பட, தமிழகத்தி 
லுள்ள அனைத்து ஸ்ரீராமகிருஷ்ண மடங்களையும்‌ 
சேர்ந்த துறவிகள்‌, ஸ்ரீசாரதா மடங்களைச்‌ சேர்ந்த 
சந்நியாசினிகள்‌, அறிஞர்கள்‌ ஆகியோரின்‌ சொற்‌ 
பொழிவுகள்‌, கருத்தரங்கம்‌, பஜனை, கலை நிகழ்ச்சிகள்‌ 
போன்றவை நடைபெறும்‌. 

இம்மாநாட்டில்‌ கலந்துகொள்ள விரும்பும்‌ பக்தர்கள்‌ 
உணவு, தங்குமிடம்‌ ஆகியவற்றுக்கு நபர்‌ ஒருவருக்கு 
ரூ.300 நுழைவுக்‌ கட்டணம்‌ செலுத்த வேண்டும்‌. 

கட்டணம்‌ செலுத்தக்‌ கடைசி நாள்‌ 30.11.2015. 

இந்த மாநாட்டை நடத்துவதற்கு சுமார்‌ 40 இலட்சம்‌ 
ரூபாய்‌ செலவாகும்‌ என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 
அன்பர்கள்‌ தாங்கள்‌ அளிக்க விரும்பும்‌ நன்கொடைகள்‌ 
- மாநாட்டு உறுப்பினர்‌ கட்டணம்‌ ஆகியவற்றை, 
"TAMILNADU RSV DEVOTEES CONFERENCE 2015" என்ற 
பெயரில்‌ நேரிலோ, 0.0. / காசோலை / மணியார்டர்‌ 
மூலமாகவோ முழு முகவரி மற்றும்‌ கைபேசி எண்ணு 
டன்‌, “ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம்‌, காரைப்பேட்டை, (பக்தவச்‌ 
சலம்‌ பாலிடெக்னிக்‌ எதிரில்‌), காஞ்சிபுரம்‌ - 631 552: 
என்ற முகவரிக்கு அனுப்பும்படி கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. 

மாநாடு தொடர்பான தகவல்கள்‌ மற்றும்‌ 
விண்ணப்பப்‌ படிவத்தைப்‌ பதிவிறக்கம்‌ செய்ய ஸு. 
kanchimaanadu.blogspot.in என்ற இணையதளத்தைப்‌ 


: 30.11.2015- அழப்‌ பு த்‌ செய்ய 


ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


விஞ்ஞானம்‌ ஆன்மிகத்தோடு ஒத்துப்போவது மட்டுமல்ல, அது ஆன்மிகத்தின்‌ அளவிலா ஊற்று. - கார்ல்‌ சேகன்‌ 


இன்பமல்ல, புனிதமே மனிதனின்‌ தலையாய லட்சியம்‌. - ஒஸ்வால்‌ சேம்பர்ஸ்‌ 


ஙிறுஹீரி 
சதுர்புஜாம்‌ சதுர்வக்த்ராம்‌ 
பீதமால்யாம்‌ ப்ரோஜ்வலாம்‌ 


வரதாபய ஹஸ்தாம்‌ ச ஸாக்ஷமாலாம்‌ ஸகண்டிகாம்‌। 


ஜடாமகுடஸம்யுக்தாம்‌ ஹம்ஸவாஹன ஸுஸ்திதாம்‌ 


ஸர்வாபரண ஸம்யுக்தாம்‌ 
ப்ராஹ்மீம்‌ த்யாத்வா பூஜயேத்‌ ॥ 

நான்கு முகங்களையும்‌ நான்கு கைகளையும்‌ 
உடையவளும்‌, மஞ்சள்‌ நிற ஆடை, மாலை இவற்‌ 
பிரகாசிக்‌ 
கின்றவளாயும்‌, வரத, 
அபய முத்திரைகளைக்‌ 
கைகளில்‌ ஏந்தியிருப்பவ 
ளும்‌, உத்திராக்க 
மாலையை அணிந்திருப்ப 
வளும்‌, 
மணியைத்‌ தரித்திருப்ப 
வளும்‌ ஜடா மகுடத்தைக்‌ 
கொண்டவளும்‌, அன்ன 
வாகனத்தில்‌ அமர்ந்திருப்‌ 
பவளும்‌, எல்லாவித 


றால்‌ மிகவும்‌ 


கையில்‌ 


ஆபரணங்களாலும்‌ 
அலங்கரிக்கப்பட்டிருப்பவளுமான பிராம்மி 
தேவியைத்‌ தியானம்‌ செய்து பூஜிக்கிறேன்‌. 
ஏகவக்த்ராம்‌ த்ரிநேத்ராம்‌ ச மஹாதேவீம்‌ சதுர்புஜாம்‌ 
ஜடாமகுட ஸம்யுக்தாம்‌ 
சுக்லவர்ணாம்‌ ஸுசோபிதாம்‌ । 


வரதாபய ஹஸ்தாம்‌ தாம்‌ ம்ருகம்‌ டக்காம்‌ ச தாரிணீம்‌ 


வ்ருஷவாஹன ஸமாரூடாம்‌ 


வந்தே மாஹேச்வரீம்‌ சுபாம்‌ ॥ 
ஒரு முகம்‌, மூன்று கண்கள்‌, நான்கு கரங்கள்‌ 
கொண்டவளும்‌, ஜடாமகுடத்தைத்‌ தரித்திருப்பவ 
ளும்‌, வெண்மை நிறத்து 
டன்‌ மிக அழகாக ஒளிர்ப 
வளும்‌, வரத, அபய முத்‌ 
திரைகளைக்‌ கொண்டவ 


ளும்‌, மான்‌, உடுக்கை 
இவற்றைக்‌ கைகளில்‌ 
ஏந்தியிருப்பவளும்‌, 
வ்ருஷப வாகனத்தில்‌ 
அமர்ந்திருப்பவளும்‌, 
மகாதேவியும்‌ மங்கள 
வடிவினளும்‌ ஆன 


(மகேசுவரி) 


மாகேஸ்வரியை 


பூஜிக்கிறேன்‌. 


தியானம்‌ செய்து 


ஏகவக்த்ராம்‌ த்விநேத்ராம்‌ ச சதுர்புஜ ஸமன்விதாம்‌ 
ஜடாமகுட ஸம்யுக்தாம்‌ 

நீலவர்ணாம்‌ ஸுயெளவனாம்‌ । 
வரதாபய ஹஸ்தாம்‌ தாம்‌ வஜ்ரம்‌ சக்திம்‌ ச தாரிணீம்‌ 


ஸர்வலக்ஷ்ண ஸம்பன்னாம்‌ கெளமாரீம்‌ தாம்‌ 
விபாவயேத்‌ ॥ 

ஒரு முகம்‌, இரண்டு 
கண்கள்‌, நான்கு கைகள்‌ 
ஜடா 
மகுடத்தை அணிந்திருப்‌ 
பவளும்‌, நீலநிற 
மேனியை உடையவ 
ளும்‌, இளம்‌ வயதுடைய 
வும்‌, வரத, அபய 
முத்திரைகளுடன்‌ 
வஜ்ராயுதம்‌, சக்தி (வேல்‌) 
ஆயுதம்‌ இவற்றைக்‌ 


கைகளில்‌ கொண்டவ 


உடையவளும்‌, 


ளும்‌, சாமுத்ரிகா லக்ஷணங்கள்‌ யாவும்‌ ஒருங்கே 
அமையப்‌ பெற்றவளுமான கெளமாரி தேவியை 
தியானிக்கிறேன்‌. 
வைவஷண்விதநாராயணிதீதியானம்‌ 
ஏகவக்த்ராம்‌ த்விநேத்ராம்‌ ச சதுர்புஜ ஸமன்விதாம்‌ 


வரதாபயகராம்‌ ச்யாமாம்‌ சங்கம்‌ சக்ரம்‌ ச தாரிணீம்‌। 


நவயெளவன ஸம்பன்னாம்‌ 
ஸ்ரீமத்‌ கருட வாஹனாம்‌ 
வ லக்ஷ்ண 
ஸம்பன்னாம்‌ வைஷ்ணவம்‌ 
தேவிகாம்‌ பஜே ॥ 
ஒரு முகம்‌, இரண்டு 


கண்கள்‌, நான்கு கைகள்‌ 


ஸர்‌ 


உடையவளும்‌, அபய, 
வரத முத்திரை, சங்கம்‌ 
(சங்கு), சக்கரம்‌ இவற்‌ 


றைக்‌ கைகளில்‌ ஏந்திய 
வளும்‌, இளம்‌ வயதுடை 


யவளும்‌, கருட வாகனத்‌ 
தில்‌ அமர்ந்திருப்பவளும்‌, 
சாமுத்ரிகா லக்ஷ்ணங்‌ 


களை ஒருங்கே அமையப்‌ பெற்ற வைஷ்ணவீ 


தேவியை வணங்குகிறேன்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 42 ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


தன்னைத்தானே ஆட்சி செலுத்தாதவர்களை மற்றவர்கள்‌ ஆட்சி செய்வார்கள்‌. - இப்சன்‌ நார்வே 


றாபி ஜிம்‌ 


ஏகவக்த்ராம்‌ த்விநேத்ராம்‌ ச சதுர்புஜ ஸமன்விதாம்‌ 


க்ருஷ்ணாம்பரதராம்‌ தேவீம்‌ வஜ்ர சக்ரஸம்யுக்தாம்‌ 


ஹலமுஸல ஹஸ்தாம்‌ தாம்‌ வராபயகராம்புஜாம்‌। 
ஸிம்ஹவாஹன 
ஸமாரூடாம்‌ கிரீட மகுடோஜ்‌ 


வலாம்‌ 


ஸர்வாலங்கார 


ஸம்பன்னாம்‌ வாராஹீம்‌ பூஜ 
யேத்‌ புத:॥ 
ஒரு முகம்‌, இரண்டு 
கண்கள்‌, நான்கு கைகள்‌ 
இவற்றைப்‌ பெற்றிருப்பவ 
ளும்‌, கருப்புநிற ஆடையை 
உடுத்தியவளும்‌, வஜ்ரம்‌, 
சக்கரத்தை ஏந்தியிருப்பவ 
ளும்‌, உலக்கை, தடி ஏந்திய 
வளும்‌, வரத அபய முத்தி 
ரைகளைத்‌ தனது தாமரைப்‌ போன்ற கைகளில்‌ 
தாங்கியவளும்‌, சிம்மவாஹனத்தில்‌ பவனி வருப 
வளும்‌, கிரீட மகுடத்தை அணிந்து ஒளிர்பவளும்‌, 
சகல அலங்காரங்களுடன்‌ 
விளங்குபவளும்‌ சான்றோர்‌ 
பூஜிக்கப்படும்‌ 
தேவியை 


களால்‌ 
வாராகி 
பூஜிக்கிறேன்‌. 
இரவு 
ஏகவக்த்ராம்‌ த்விநேத்ராம்‌ 
ச சதுர்புஜ ஸமன்விதாம்‌ 
ஸரத்ன 
ஹேம வர்ண ஸ்வரூபிணீம்‌ 


வராபயகராம்போஜாம்‌ 


குடோபேதாம்‌ 


வஜ்ரம்‌ சக்திம்‌ ச தாரிணீம்‌ 
மாஹேந்த்ரீம்‌ மாதரம்‌ வந்தே 
கஜவாஹன ஸம்ஸ்திதாம்‌ ॥ 


ஒரு முகம்‌, இரண்டு கண்கள்‌, நான்கு கைகளை 
உடையவளும்‌, ரத்தினங்களால்‌ ஆன மகுடத்தை 
அணிந்திருப்பவளும்‌, பொன்னிற மேனியை 
உடையவளும்‌, வரத அபய முத்திரைகளைத்‌ 
தனது தாமரைப்‌ போன்ற கைகளில்‌ தாங்கியவளும்‌, 
வஜ்ராயுதம்‌, சக்தி ஆகியவற்றைக்‌ கரங்களில்‌ 
கொண்டவளும்‌, யானை வாகனத்தின்‌ மீது 
வீற்றிருப்பவளுமான மாகேந்திரி தாயை 
(இந்திராணிமை) பூஜிக்கிறேன்‌. 

சதுர்புஜாம்‌ த்ரிநேத்ராம்‌ ச காலமேக ஸமப்ரபாம்‌ 

தம்ஷ்ட்ராகராலவத 
னாம்‌ வ்யாக்ர 
சர்மாம்பரோஜ்வலாம்‌। 

ஸகட்காம்சூல ஹஸ்தாம்‌ 
ச கபாலாபயதாரிணீம்‌ 

கிங்கிணீ மாலயா 


யுக்தாம்‌ கரண்ட 


மகுடான்விதாம்‌ । 
சிரோமாலா ஸமாயுக்‌ 
தாம்‌ ப்ரேத வாஹன 
ஸம்ஸ்திதாம்‌ பீனஸ்தனீம்‌ 
யெளவனாம்‌ ௪ 


சாமுண்டாம்‌ பாவயேத்‌ 
ஸதா॥ 
நான்கு கைகள்‌, மூன்று கண்கள்‌ ஆகியவற்றை 
உடையவளும்‌, கருத்த மேகம்‌ போன்ற மேனியை 
உடையவளும்‌, கடைவாய்ப்‌ பல்‌ நீட்டிக்‌ கொண்டி 
ருக்கும்‌ முகமுடையவளும்‌, புலித்தோலை ஆடை 
யாகக்‌ கொண்டு ஒளிர்பவளும்‌, கத்தி, சூலம்‌, 
கபாலம்‌, அபய முத்திரை இவற்றைக்‌ கைகளில்‌ 
பெற்றிருப்பவளும்‌, கரண்ட மகுடத்தைத்‌ தரித்தி 
ருப்பவளும்‌, சிறிய மணிகள்‌ மற்றும்‌ தலைகளால்‌ 
ஆன மாலையை அணிந்திருப்பவளும்‌, ப்ரேத 
(சவம்‌) வாகனத்தின்‌ மீது வீற்றிருப்பவளும்‌, 
பருத்த முலைகளும்‌ இளைய வயதுடையவளு 
மான சாமுண்டியை எப்போதும்‌ தியானிக்கிறேன்‌. 
ஆதாரம்‌: சப்தமாதர்கள்‌ 


அன்பர்களே, நீங்கள்‌ நல்லது செய்ய விரும்புகிறீர்களா 2 


“பலவீனத்திற்கான பரிகாரம்‌ ஓயாது பலவீனத்தைப்‌ 
பற்றியே சிந்திப்பதல்ல. மாறாக, பலத்தைப்‌ பற்றிச்‌ 
சிந்திப்பதுதான்‌ தீர்வு” என்பார்‌ சுவாமி விவேகானந்தர்‌. 

தற்போதைய நமது சமுதாயத்தின்‌ அத்தனை பலவீனங்‌ 
களையும்‌ பலங்களாக மாற்ற நாம்‌ ஏன்‌ முயலக்‌ கூடாது? 

அதற்கு எளிய வழி நவீன காலத்திற்கு மிகவும்‌ ஏற்ற 
தான ஸ்ரீராமகிருஷ்ண - விவேகானந்தரின்‌ கருத்துகளை 
எல்லோரிடமும்‌ கொண்டு செல்வதுதான்‌. 

அந்தக்‌ கருத்துகளை எப்படிக்‌ கொண்டு சேர்ப்பது? 
அதற்கு மிக எளிய வழி உண்டு. ஸ்ரீராமகிருஷ்ண 
விஜயம்‌ எனும்‌ தீபத்தை உங்கள்‌ பள்ளியில்‌, நண்பர்‌ 


சந்தாதாரர்களான நீங்கள்‌ உரிய காலத்தில்‌ உங்களின்‌ 
சந்தாவைப்‌ புதுப்பித்து, விஜயம்‌ தொடர்ந்து உங்களுக்குச்‌ 
சேவையாற்றிட உதவுங்கள்‌. 

* முகவரியின்‌ முதல்‌ வரியில்‌ உள்ள எண்ணானது 
(RV என்று தொடங்குவது) உங்களின்‌ விஜயம்‌ இதழின்‌ 
சந்தா எண்‌ ஆகும்‌. அந்த எண்ணைத்‌ தங்களது எல்லாக்‌ 
கடிதங்களிலும்‌ குறிப்பிடவும்‌. 

* இரு வாரங்களுக்குப்‌ பிறகும்‌ இதழ்‌ கிடைக்காவிடில்‌, 
எங்களிடமிருந்து மாற்று இதழ்‌ பெறலாம்‌. இதழ்‌ கிடைக்‌ 
காதது குறித்து ஒரு மாதம்‌ அல்லது அதற்கு மேல்‌ வரும்‌ 
புகார்கள்‌ (வெளி நாட்டுச்‌ சந்தாதாரர்கள்‌ 2 மாதத்திற்கு 
மேல்‌ தெரிவிக்கும்‌ புகார்கள்‌) ஏற்றுக்‌ கொள்ளப்பட 


கள்‌, உறவினர்கள்‌ இல்லங்களிலும்‌ ஏற்றிவைத்து, மாட்டாது 
அவர்களையும்‌ விஜயத்தின்‌ சந்தாதாரர்களாக்குங்கள்‌. தொடர்புக்கு ௫:044- 24621110. ஐஸ்‌ : 215 
ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 43 | ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


அமைதியான உள்ளத்திடம்‌, அனைத்து உலகும்‌ சரணடையும்‌. -லாவோட்சே 


கடற்கரையில்‌ நின்று கொண்டு தண்ணீரைப்‌ பார்த்தால்‌ கடலைக்‌ கடக்க முடியாது. - ரவீந்திரநாத்‌ தாகூர்‌ 


அப்பாவிடமிருந்து 


என்‌ அப்பா ஆப்பிரிக்காவின்‌ மேற்குக்‌ கடற்க 
ரைப்‌ பகுதியான ஸியரா லியோன்‌ என்ற நாட்டில்‌ 
பிறந்தவர்‌. அவர்‌ படிப்பில்‌ வெகுபுத்திசாலி. 
திறமை படைத்த அவர்‌ எப்போதும்‌ அறிவுமிக்கப்‌ 
பெரியோர்களுடன்‌ தொடர்பு கொண்டிருப்பார்‌. 


௫ பாடங்கள்‌ 


எங்களது கடமைகளை நாங்கள்‌ முதல்‌ முறையிலேயே 


“சரியான செயல்‌ வடிவம்‌ பெறாத புத்திக்‌ 
கூர்மையானது, ஒரு பாலைவனத்தில்‌ தன்னந்‌ 
தனியே சிக்கிக்‌ கொண்ட கோடீஸ்வரருக்குச்‌ 
சமம்‌?” என்பார்‌ என்‌ தந்தை. 


சரியாகச்‌ செய்து முடிக்க வேண்டும்‌ என்பதில்‌ 
கவனமாக இருப்பார்‌. அதனால்‌ தன்‌ பணிகளில்‌ தாமதம்‌ 
ஏற்படுவதையும்‌ பொருட்படுத்த மாட்டார்‌. ஆம்‌, இது 
இருந்தாலென்ன?” என்பார்‌ அவர்‌. ஒரு தந்தை | நான்‌ கற்றுக்‌ கொண்ட ஒரு சாதாரணமான பாடமே, 
என்ற நிலையில்‌ நான்‌ அவரிடமிருந்து கற்றுக்‌ ! எனினும்‌ எனக்கு மிக முக்கியமான ஒன்று. 


ட த லவ்‌ அமின்‌ லவ கி்‌ இ, Come NEO mm 


“நீ பயன்படுத்தாதபோது எவ்வளவு பணம்‌ 


8, ரிடாவ இழுது இனி 


என்‌ தந்தை திறமைசாலி என்பது ஒரு சிலர்‌ பிறரிடமிருந்து தமக்கொன்று தேவைப்படும்‌ 
பாதிதான்‌; அவர்‌ நம்ப முடியாத அளவுக்கு போது மட்டும்‌ அன்பொழுகப்‌ பேசி, உறவு பாராட்டுவார்‌ 
கடின உழைப்பாளியும்கூட. “பரவாயில்லை.” | கள்‌. ஆனால்‌ அவர்களுக்குத்‌ தேவைப்படாத நிலையிலுள்‌ 


“இந்த வரையிலும்‌ நல்லது' என்பதையெல்‌ எவர்களை ஏறெடுத்தும்‌ பார்க்க மாட்டார்கள்‌. 
விய அவி ட" என்‌ தந்தையோ, எந்த மனிதரானாலும்‌ அவர்களைப்‌ 
ஒரு பணியில்‌ இறங்கிவிட்டால்‌, இதயத்‌ பார்த்தபடி புன்னகைத்து, “ஜயா அல்லது “அம்மா” என்று 
தையும்‌ ஆன்மாவையும்‌ ஒருங்கிணைத்துச்‌ | கூறி வணங்கி, அவரை அந்தப்‌ பகுதியிலேயே மிக முக்கிய 
சரியாகச்‌ செய்ய வேண்டும்‌ என எதிர்பார்ப்‌ ! நான நபராக நினைக்க வைத்துவிடுவார்‌. 
பார்‌. என்‌ சிறுவயதில்‌ காலையில்‌ படுக்கை 
யைச்‌ சரி செய்வதில்‌ தொடங்கி, என்‌ 
வேலைகளை நானே செய்து கொள்வது 


உண்மையில்‌, மற்றவர்களிடம்‌ அன்புடனும்‌ மரியாதை 
யுடனும்‌ நடந்து கொள்வது அத்தனை கடினமானதா? 
இல்லவே இல்லை. நான்‌ என்‌ குழந்தைகளுக்கு எதைச்‌ 
சொல்லிக்‌ கொடுக்கறேனோ இல்லையோ, மற்றவர்களிடம்‌ 
S அன்புடன்‌ இருக்க எப்பொழுதும்‌ பயிற்றுவிக்கிறேன்‌. 
எதிலும்‌ அரைகுறைத்‌ தன்மைக்கு 
அனுமதிக்கப்படவில்லை. & விலை மறவாதே! 


எல்லோரையும்‌ போலவே என்‌ தந்தையும்‌ தன்‌ வாழ்நாளில்‌ 


டன்‌, எப்போதும்‌ பணிவுடனிருந்து, 
பள்ளியிலும்‌ கவனமாகக்‌ கற்றேன்‌. 


அவர்‌ தன்‌ பலவிதப்‌ பணிகளுக்கி ழு . ்‌ | ்‌ 
டையே மிகச்‌ சுலபமாக, “உனக்கு சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை எதிர்கொண்டவர்‌. இதில்‌ 
வேண்டியதை அம்மாவைப்‌ பார்த்துக்‌ தனக்குத்‌ தீங்கழைத்தவர்களை, அவர்‌ மன்னித்து வந்திருக்கிறார்‌ 
கொள்ளச்‌ சொல்கிறேன்‌” என்று 


கூறியிருக்கலாம்‌. 


என்பதே வித்தியாசமானது. பழிக்குப்பழி வாங்கும்‌ எண்ணத்‌ 
தையோ வெறுப்புணர்வையோ அவர்‌ கொண்ட தேயில்லை. 


ஆனால்‌ அவ்வாறு செய்ததில்லை. ஏனெனில்‌ அத்தகைய எண்ணங்கள்‌, ஒரு கணவனாக மற்றும்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 14a! ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


உண்மையின்‌ முகம்‌ கம்பீரமானது. அதைப்‌ பார்த்தால்‌ நேசிக்காமல்‌ இருக்க முடியாது. - ஓர்‌ அறிஞர்‌ 


௫, பெரி? கொடு 
இதுவே என்‌ தந்தையின்‌ தாரக மந்திரம்‌. அவர்‌ கூறுவார்‌: 
“உன்‌ வாழ்வில்‌ எது நடந்தாலும்‌, தினமும்‌ உன்‌ வாழ்க்‌ 


தந்தையாகத்‌ தனக்கு உதவாது என்று அறிந்‌ 
இருந்தார்‌. மன்னித்தல்‌ என்பதற்கு எதிரி 
களை விருந்துக்கு அழைத்துக்‌ கொண்டாடு 
வது என்று பொருளல்ல. இது அவ்வளவு 


தலப்மானதலில, இந்த யக்குவத்தைக்‌ அக கையைக்‌ கொண்டாட சிறிது நேரம்‌ எடுத்துக்‌ கொள்‌. அறச்‌ 


செயல்களுக்கு உதவு, உன்‌ குழந்தையுடன்‌ கொஞ்சி 


கொள்ள வேணி (6 ர்ந்‌ 
க்‌ கக்‌ ந வில்‌ ம்‌ லை பட்‌ விளையாடு, உன்‌ வாழ்வில்‌ ஒவ்வொரு நாளும்‌ மகிழ்ச்சி 


காலகட்டத்தில்‌ தேவைப்பட்டது. 
க்‌ a யாயிருக்க என்னவெல்லாம்‌ செய்யலாமோ, அவற்றைச்‌ 


செய்‌. இயலாததற்கான காரணங்களைத்‌ தேடாதே”. 
அன்றொரு நாள்‌ என்‌ அப்பா, அம்மாவுக்கு 4-வது 
என்‌ பாட்டி ஸியரா லியோனின்‌ நாடாளு | நிலை புற்றுநோய்‌ உள்ள விவரத்தைப்‌ போட்டுடைத்‌ 
மன்ற பதவி பெற்ற பெண்மணிகளுள்‌ ஒருவர்‌. 
மக்களால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட போதிலும்‌ 
சிலர்‌ அதிகாரம்‌ மிக்க கண்ணியமான பதவியை 


தார்‌. அம்மா மீண்டு வருவாரா, மாட்டாரா என்று எங்க 
ளுக்குத்‌ தெரியவில்லை. அப்பா என்னிடம்‌ ஒவ்வொரு 
நாளையும்‌ அம்மாவுடன்‌ கொண்டாட வேண்டும்‌ என்று 
ஒரு பெண்‌ பெற்றதைப்‌ பொறுக்கவில்லை. 
அவ்வப்போது அவருக்குக்‌ கொலை மிரட்டல்‌ 
வரும்‌; அவர்‌ மீது கற்களை எறிந்து, காறி 
உமிழ்ந்து, பலவாறாக ஏசி அவரது வாழ்க்கை 
யைச்‌ சீரழிக்க முயன்றனர்‌. 

இவற்றையெல்லாம்‌ மீறி, தனக்குத்‌ தீங்கிழைத்‌ 
தவர்கள்‌ உட்பட - அனைத்து ஸியரா லியோன்‌ 
மக்களும்‌ வாழும்‌ வகையில்‌ ஒரு சிறந்த நாடாக 
அதை மாற்ற முயற்சித்‌ 
தார்‌. என்‌ தந்தை பாட்டி 
யின்‌ மனோதிடத்தைக்‌ 
குறிப்பிட்டுத்‌ தானும்‌ 
தன்‌ பிள்ளைகளும்‌ 
அவ்வாறே இருக்க 
வேண்டும்‌ என்பார்‌. 


கூறினார்‌. நானும்‌ அப்படியே செய்தேன்‌. 

ஏழு வருடங்களுக்குப்‌ பிறகு இன்று அதை நினைவு 
கூர்கிறேன்‌; இப்பொழுது அம்மாவுக்குப்‌ புற்றுநோய்‌ 
இல்லை. எனினும்‌ அது நாம்‌ நம்‌ குழந்தைகளுடன்‌ 
வாழ்க்கையைக்‌ கொண்டாட வேண்டும்‌ என்பதைப்‌ 
பலமாக நினைவுறுத்துகிறது. 

இப்போது என்‌ குழந்தைகள்‌ வளர்ந்து அவரவர்‌ 
வாழ்க்கைக்கேற்ப சென்றுவிட்ட 
னர்‌. நான்‌ அந்த இனிய நாட்க 
ளைப்‌ பற்றிய நினைவுடனேயே 
ஒவ்வொரு வார முடிவிலும்‌ 
அவர்களுக்காகக்‌ காத்திருப்‌ 
பேன்‌. வாழ்க்கையை எப்போ 


ஒவ்வோர்‌ இளைஞனின்‌ கையிலும்‌ 
இருக்க வேண்டிய 
டாக்டர்‌ அப்துல்‌ கலாமின்‌ 
உரைகள்‌ மற்றும்‌ கட்டுரைகளின்‌ அருமை 


யான தொகுப்பு நூல்‌. டாக்டர்‌ கலாமின்‌ 


தும்‌ கொண்டாட வேண்டும்‌. 


பிறந்த நாளை முன்னிட்டு 14.10.2015 அன்று 
வெளியிடுகிறோம்‌. 


தன்‌ பிள்ளைகள்‌ 
சங்கடமான விஷ 
யங்களைப்‌ பற்றிப்‌ 
பேசி அதிக நேரம்‌ 
பொருமுவது அவ 
ருக்குப்‌ பிடிக்காது. 

உதாரணமாக, 


ஏனெனில்‌ கொண்டாட்டங்‌ 


களே சிறந்த நினைவுகளாக 
ஆகுகின்றன. 

அப்பா! எனது இந்த 
விலை ரூ. 1 00/-மட்டுமே வயதிலும்‌ உங்களை ஒரு 
பக்கம்‌ 244 தபால்‌ செலவு தனி. 

ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌, 
31, ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌ சாலை, 

மயிலாப்பூர்‌, சென்னை - 4. ௫ : 24621110 ற," oF 


“சூப்பர்‌ ஹீரோ வாகவே 
நான்‌ காண்கிறேன்‌. ஓர்‌ 


“ஹோட்டலில்‌ 
உண்மையான ஆண்‌ 


மகன்‌ மற்றும்‌ தந்தை 
எப்படிப்பட்டவர்‌ 
என்பதற்கு உதாரண புருஷராக உள்ள 
உங்களுக்கு மிக்க நன்றி. 

நான்‌ தந்தையரைப்‌ பற்றி ஒரு புத்தகம்‌ 
எழுதியது உண்மை. ஆனால்‌ அவை அனைத்‌ 


சர்வர்‌ சொதப்பி 
விட்டார்‌,” 
“குழந்தைகள்‌ 
தங்களது பணிகளை முடிக்கவேயில்லை', “அதிக நேர 
அலுவலகப்பணி களைப்பாக உள்ளது” போன்றவை. 


என்‌ தந்தையின்‌ கருத்து மிகச்‌ சுலபமானது. “எல்லாவற்‌ 


றையும்‌ சக்கரம்‌ கொட்டித்‌ தீர்த்துவிட்டு விரைவில்‌ சகஜ 

நிலைக்குத்‌ திரும்பு.” ஒரு சூழ்நிலையைப்‌ பற்றியே நீண்ட | தும்‌ உங்களிடமிருந்து கற்றுக்‌ கொண்டவை. 

நேரம்‌ புலம்புவதை அவர்‌ அனுமதித்ததில்லை. 
குழந்தைகள்‌ தொணதொணப்பது சில சமயங்களில்‌ 


என்‌ மகள்களும்‌ என்னைப்‌ பற்றி இது 
போன்ற அன்பு நினைவுகளைக்‌ கொண்‌ 
டிருக்க வேண்டிக்‌ கடவுளிடம்‌ பிரார்த்‌ 
திக்கிறேன்‌. 


தமிழாக்கம்‌ : எம்‌. பைரவசுப்பிரமணியம்‌ 


கோபத்தை ஏற்படுத்தலாம்‌. பெரியவர்களும்‌ அதையே 
செய்வது அதிக கோபத்தை உண்டாக்கக்கூடியது. இதனை 
எவருமே விரும்புவதில்லை என்று என்‌ தந்தை எனக்குப்‌ 
பயிற்றுவித்தார்‌. 


ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


வலிமையற்றவரால்‌ மன்னிக்கவே முடியாது; மன்னிப்பு என்பதே வலிமையானவரின்‌ குணம்‌. - மகாத்மா காந்தி 


தத்கரவாத்தியின]து। 


ட 2 
ட்‌ , வாமி ஆத்ரேய எழுதிய ஸ்ரீஸமர்த்த ராமதாஸ ள்‌. 


1 வட இந்தியாவில்‌ நாசிக்கிலிறாந்து 
கோல்ஹாப்பூர்‌ வரை அரசாட்சி 
செய்து வந்தார்‌ சாஹாஜி. அவரது 
வீரமிக்கப்‌ பட்டத்து ராணி ஜீஜாபாய்‌. 
இவர்களின்‌ தவப்பயனாக (650 
பங்குனி சுக்ல திரயோதசியில்‌ ஒரு 
மகன்‌ பிறந்தான்‌. 


இக்குழந்தைக்கு சிவாஜி என்று 
பெயரிடுவோம்‌. 


2 இளம்‌ துறவியான ராமதாசரின்‌ சீடர்கள்‌ பல 
இடங்களில்‌ ஆஞ்சநேயருக்கு ஆலயங்களை எழுப்பி 
மக்களிடம்‌ பக்தியைப்‌ பரப்புவதைக்‌ கண்டு ஆச்சரியப்‌ 
பட்ட சாஹாஜி), ரகாலி என்ற இடத்தில்‌ ராமதாசரைத்‌ 
தரிசித்து உபதேசம்‌ வேண்டினார்‌. 
இ அரசே, அடியேன்‌ மூலம்‌ சநாதன தர்மம்‌ 
தழைக்க உமக்கு உதவ வேண்டும்‌ என்பது 


ஸ்ரீராமரில்‌ 


அருளால்‌ அவன்‌ அரும்‌ 
பெரும்‌ செயல்களைச்‌ செய்வான்‌. % 


மாமன்னர்‌ சிவாஜி! 


வாழ்க வாழ்க 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ | 46| ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


௮ ஒரு நாள்‌, அங்காபுத்தூர்‌ கிருஷ்ணா நதியில்‌ ஸ்ரீராமர்‌, சீதை விக்கிரகங்கள்‌ 
ராமதாசருக்குக்‌ கிடைத்தன. யாரும்‌ எந்த இந்து ஆலயமும்‌ கட்டக்‌ கூடாது 
என்ற மொகலாயரின்‌ தடையை மீறி சாபலில்‌ ஆலயம்‌ எழுப்பினார்‌ 
சிவாஜி. ( 648-பங்குனி௰ில்‌ ஆலயத்தில்‌ விக்கிரகங்கள்‌ பிரதிஷ்டை 
செய்யப்பட்டு கும்பாபிஷேகம்‌ விமரிசையாக நடந்தது. 


சிவாஜி, உன்‌ 

ஆட்சித்‌ திறனும்‌ 

சமயப்‌ பற்றும்‌ வளர்க! இந்த 
ராமரது மாலை உன்‌ மகுடத்தில்‌ 
ராம பிரசாதமாக விளங்கட்டும்‌. 


6 பரவும்‌ இந்து சமய வளர்ச்சியைக்‌ கண்டு பொறுக்க முடியாமல்‌ 7 டெல்லி பாதுஷாவின்‌ மகன்‌, 
பீஜப்பூர்‌ சுல்தான்‌ சூழ்ச்சியின்‌ மூலம்‌ வ்‌ கைது செய்தான்‌ முராத்‌ வேட்டையின்போது காட்டில்‌ 


சுல்தான்‌, சூழ்ச்சியும்‌ 

தந்திரமும்‌ நெடுநாள்‌ நிலைக்‌ 

காது. இதனால்‌ உனக்கு நீயே 
கேடு விளைவித்துக்‌ 


கொண்டாம்‌. Sek பிய செய்யாமல்‌ உபசரித்து 


அனுப்புகிறீர்களே! தங்கள்‌ 
பெருந்தன்மையை நாங்கள்‌ 
புரிந்து கொள்ளவில்லையே! 


8 தந்தையை மீட்க சிவாஜி பலவாறு ஆலோசனை செய்து கொண்டிருந்த 
போது ராமதாசரின்‌ கடிதம்‌ சிவாஜிக்கு வந்தது. ஆனால்‌ அதில்‌ குருவின்‌ 
நேரடி வழிகாட்டுதல்‌ இல்லை. அன்று இரவு சிவாஜி, தேவி பவானியை 

வணங்கிவிட்டு உறங்கினார்‌. அப்போது 6 
, மகனே, நீ உடனே சிங்கன்வாடி 
யிலுள்ள ராமதாசனைச்‌ சந்திப்பாய்‌. 
எல்லாம்‌ நல்பைடியே நடக்கும்‌, 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 47 ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


9 சிவாஜி, திவாகர்‌ பந்த்‌ என்ற மடாதிபதியுடன்‌ ராம | (10 மகராஜ்‌, மன்னா, சீரிய பண்புகள்‌ 
தாசரைத்‌ தரிசித்தார்‌. அப்போது சிவாஜிக்கு ராமதாசர்‌ இவற்றின்‌ பொருள்‌ அரசனிடம்‌ இருந்தாலும்‌ அவனிடம்‌ 
ஒரு மட்டைத்‌ தேங்காய்‌, ஒரு பிடி மண்‌, இரண்டு ந ஆத்ம ஞானம்‌ ஒளிர வேண்டும்‌ 
பிடி குதிரைச்‌ சாணம்‌, நான்கு கூழாங்கற்கள்‌ > ணு / என்பதை தேங்காயும்‌, நீ பரந்த 
ஆகியவற்றை அளித்து ஆசி கூறினார்‌. ர | பூமிக்கு அதிபதியாவாய்‌ என்பதைப்‌ 

BE து கட பிடி மண்ணும்‌ உணர்த்துகின்றன. 
1 பெரும்‌ குதிரைப்‌ படையுடன்‌, 
ல கோட்டைகளை நீ வசமாக்‌ 


77 சிவாஜியின்‌ தந்‌ைத கர்நாடகத்தில்‌ அரசு அமைத்திருந்தார்‌. அதைக்‌ கைப்பற்றச்‌ சென்ற முஸ்லீம்‌ பெரும்‌ 
படைகள்‌ இரண்டினை சிவாஜி வழியிலேயே முறியடித்தார்‌. டெல்லி! பாதுஷாவின்‌ நெருக்குதலாலும்‌ 
சிவாஜியின்‌ வீரத்தைக்‌ கண்ட பயத்தாலும்‌ பீஜப்பூர்‌ சுல்தான்‌ அவரது தந்தையை விடுதலை செய்தான்‌. 


பத்‌. வு 
வேல 2 தருதேவ்‌, இன்று முதல்‌ நீங்கள்‌ 
சாம்ராஜ்யம்‌ அமைப்‌ (ஜீ பந்‌ AD 1 | a த்‌ எங்களது ராஜகுருவாகிவிட்டீர்கள்‌. 
பதற்கான பணிகளில்‌ $ த ர்‌ OIL உங்களுக்குச்‌ சேவை செம்ய 


40 வயதான ராமதாசர்‌ 
26 வயதுள்ள 
சிவாஜியின்‌ படைவீரர்‌ 
கள்‌ அனைவருக்கும்‌ தத. ்‌ 
மந்திர உபதேசம்‌ ட சிசி 
செய்தார்‌. க்கை பி வரை சிவாஜியின்‌ தலைமையை இந்துஸ்தானம்‌ 
பரவலாக ஏற்றுக்‌ கொண்டது. 


13 சில காலத்திற்குப்‌ பிறகு..., மாஹீலி! நகரின்‌ வீடு 
களில்‌ ராமதாசர்‌ பிட்சை எடுத்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
இதை அறிந்த சிவாஜி உணவுப்‌ பொருட்களுடன்‌ 

ஓடினார்‌. சிறிது யோசித்த அவர்‌ ஓர்‌ ஓலையில்‌ ஏதோ 

எழுதி! அதனை அவருக்குச்‌ சமர்ப்பித்தார்‌. 


15 ராமதாசர்‌ சிவாஜியிடம்‌ 


பலவாறு எடுத்துக்‌ 
கூறினார்‌. பிறகு... 


14 தங்களது ஆசியால்‌ 
அடியேன்‌ பெற்ற ராஜ்யம்‌ 
அனைத்தையும்‌ தங்கள்‌ 
திருவடிகளில்‌ காணிக்கை 
யாக்குகிறேன்‌. 


அப்படியா! ராஜ்யம்‌ 
குருவுடையது என்றால்‌ 
குருவின்‌ அரசைக்‌ 
காப்பது சீடணின்‌ கடமை 
அல்லவா? 


குருதேவ்‌, உங்கள்‌ அருளால்‌ பலம்‌ 
மிக்க இந்து சாம்ராஜ்யம்‌ நிறுவ 


என்னை ஆசிர்வதியுங்கள்‌. 


பண்டரிபுரம்‌ 
விட்டலன்‌ எனக்‌ 
கருளிய வில்லையும்‌ 
அம்பையும்‌ உனக்கு 
அளிக்கிறேன்‌. அரசை 
அடியேனின்‌ பிரதிநிதி 
மாக இருந்து 


பரிபானைம்‌ செய்‌. 


“சிவாஜி மகாராஜாவை சிவபெருமானின்‌ அம்சம்‌ என்று தீர்க்கதரிசிகள்‌ 
முன்னதாகவே அறிவித்ததாகப்‌ போற்றும்‌ நாட்டுப்பாடல்கள்‌ பல உள்ளன. 
சிவாஜியின்‌ வீரசாகசங்கள்‌ குறித்து மராத்தியிலும்‌ பாரசீக மொழியிலும்‌ பல 
ஆவணங்களும்‌ உள்ளன. அவற்றையெல்லாம்‌ உங்களைப்‌ போன்றவர்கள்‌ 
படித்தறிந்து மற்றவர்களுக்கும்‌ எடுத்துக்‌ கூற வேண்டும்‌.” 
- சுவாமி விவேகானந்தர்‌ டாக்டர்‌ நஞ்சுண்டராவிடம்‌ கூறியது. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 149 ! ஐப்பசி-அக்டோபர்‌ 


2015 


மறைந்திருக்கும்‌ இயற்கையே கடவுளின்‌ ரகசியம்‌. - ஸ்ரீஅரவிந்தர்‌ 


நயவஞ்சகம்‌ செய்து 
பிழைப்பதே அவனது 
தொழில்‌. ஒரு நாள்‌ 


அதிகாலையில்‌ அவனது 
உயிருக்கு ஆபத்து என்று 
ஒரு கனவு வந்தது. 
இடுக்கிட்டு எழுந்தான்‌. 
இன்று மிக ஜாக்ரெ 
தையாக இருக்க வேண்‌ 
டும்‌ என்று தீர்மானித்‌ 
தான்‌. காலையில்‌ 
வெளியில்‌ சென்றான்‌. 
வழியில்‌ பரிச்சய 
மில்லாத ஒருவர்‌ இவ 
னிடம்‌ வந்தார்‌. அவர்‌ 
யார்‌? யமதூதன்தான்‌! 
யமதூதன்‌, தான்‌ 
கொண்டு வந்திருந்த 
பட்டியலைப்‌ பார்த்து 
+ இவனிடம்‌, “ஒரு 
ஏமாற்றாதே, வருடத்திற்குள்‌ குறிப்‌ 
பிட்ட 14 நபர்களை 
ஏமாறாதே! யமலோகத்திற்கு 
அழைத்துச்‌ செல்‌ 
வதே எனக்குத்‌ தரப்‌ 
பட்ட பணி, நீதான்‌ முதல்‌ ஆள்‌. என்ன, போகலாமா?” 
என்று கேட்டார்‌. 


ஆயிரம்‌ காடுகளை உண்டாக்குவது ஒரு விதைதான்‌. -ஆர்‌.டபிள்யு.எமர்சன்‌ 


யாருக்கும்‌ தெரியாதபடி ஜாக்ரெதையாக, 
ஒரு காபியில்‌ ஒரு பொடியைக்‌ கலக்கினான்‌. 
அதை யமதூதனிடம்‌ தந்துவிட்டு மற்றொன்றை 
அருந்தத்‌ தொடங்கினான்‌. 

இவன்‌ எதிர்பார்த்தபடியே யமதூதன்‌ சிறிது 
நேரத்தில்‌ காபியைக்‌ குடித்து உண்மையாகவே 
மயக்கமடைந்தார்‌. 

உடனே இவன்‌, அவரது பையில்‌ இருந்த 
பட்டியலில்‌ தன்‌ பெயரை அடித்தான்‌. அதைக்‌ 
கடைசியில்‌ எழுதி மீண்டும்‌ பைக்குள்ளேயே 
வைத்துவிட்டான்‌. பிறகு ஒன்றும்‌ தெரியாதவன்‌ 
போல அமர்ந்திருந்தான்‌. 

சிறிது நேரத்தில்‌ கண்‌ விழித்த யமதூதன்‌ 
இவனிடம்‌, “அடடா, களைப்பில்‌ தூங்கிவிட்‌ 
டேனே! ஆனாலும்‌ உன்‌ பேச்சில்தான்‌ என்ன 
ஓர்‌ அன்பு! ரொம்ப சந்தோஷம்‌. எனக்கு காபி 
வாங்கித்‌ தந்ததுமில்லாமல்‌ தூங்கிவிட்டபோது 
என்‌ கூடவே இருந்துள்ளாய்‌. பதிலுக்கு உனக்கு 
நான்‌ என்ன செய்ய முடியும்‌? என்‌ கடமையைச்‌ 
செய்யும்‌ அதே வேளையில்‌ ஓர்‌ உதவி மட்டுமே 
உனக்குச்‌ செய்யலாம்‌. 

““இப்பட்டியலிலுள்ள வரிசையில்‌ உனக்கா 
கக்‌ கடைசிப்‌ பெயரிலிருந்து ஆரம்பிக்கி 
றேனே!” என்று கூறிப்‌ பட்டியலை எடுத்தார்‌ 
யமதூதன்‌! இவன்‌ முகத்தில்‌ ஈயாடவில்லை!! 


- எம்‌.பைரவசுப்பிரமணியம்‌ 


தனது கனவு பலித்துவிடுமோக்ன்‌ ॥ 2-0 1110 92 ம்‌ | 


என்ற பயம்‌ ஒரு புறம்‌ இவனுக்கு. 


அதனை வெளிக்காட்டிக்‌ கொள்ளா உயிர்களிடத்தில்‌ அன்பு வேணும்‌ - தெய்வம்‌ 
மல்‌ சிரித்தபடி யமதூதனிடம்‌, உண்மையென்று தானறிதல்‌ வேண்டும்‌. 


“தாராளமாக! ஆனால்‌ போகும்‌ முன்பு 
உங்களுக்கு நான்‌ ஏதாவது நல்லது 
செய்ய வேண்டுமே. வாங்க, அந்த 
ஹோட்டல்ல ஒரு காபி சாப்பிட்டு 
விட்டுப்‌ போகலாம்‌” என நைச்சியமா 
கப்‌ பேசினான்‌. 

யமதாதனும்‌ இவனது பேச்சில்‌ 
“மயங்கிச்‌ சம்மதித்தார்‌. ஓட்டலின்‌ 
உள்ளே யமதூதனை அமர வைத்தான்‌. 
காபி வாங்கி வருவதாகக்‌ கூறிச்‌ 
சென்றான்‌. இரண்டு கோப்பைகளை 
வாங்கிக்‌ கொண்டான்‌. 


Printed by 8. Rajkumar, Rasi Graphics Pvt, Limited, No.40, Peters Road, Royapettah, Chennai-600014 and 
Published by Swami Vimurtananda on behalf of Sri Ramakrishna Math Trust, No.31, Ramakrishna Math Road, Mylapore, 
Chennai-600004 and Printed at Rasi Graphics Pvt. Limited, No.40, Peters Road, Royapettah, Chennai-600014 and 


Published at Sri Ramakrishna Math Trust, No.31, Ramakrishna Math Road, Mylapore, Chennai-600004. 
Editor: Swami Apavargananda Managing Editor : Swami Gautamananda. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 50 ஐப்பசி-அக்டோபர்‌ 2015 


Volume-95, Issue-10. Sri Ramakrishna Vijayam (Tamil Monthly) October 2015. Regd. with the Registrar of 
Newspapers for India under No. 1107/1957. Postal Registration Number : TN/CH(C)/221/15-17. Licenced to post 
without prepayment TN/PMG(CCR)/WPP-145/2015-2017. Date of Publication : 24th of every month. 


ருணர்வில்‌ 


(2 
ம்‌ 


போ 


ர்‌ வார 


EE 


ள்பாலிக்கும்‌ சுவர்‌ 'சித்திரக்காம்‌சி 


ந ட 


ஸர்ராம்கிருஷ்ணர்‌சியாம்புகூரில்‌. அன்னை காளியின்‌ 


7 


ஞ்க்து அரு 


படி ப்க்தார்க 


62, Dr. Nan] appa Road, Coimbatore - 641 018. 


டியப்‌ 


J) 


ப 


ஒன்‌ 


